குருப்‌ 
ஞானசம்பந்தம்‌ 


Sr “பகவன்‌ 


ம்‌ 88 | சத்தாதத- காரி - 10-8-79- | இதழ்‌ = 


திருச்சிற்றம்பலம்‌ 


” பொன்தயங்‌ கிலங்கொளிந்‌ நலங்குளிர்க்த புன்சடை 
. பின்தயங்க ஆடுவாய்‌ ! பிஞ்ஞகா! பிறப்பிலி ! 
கொன்றையம்‌ முடியினாய்‌ ! கூடலால வாயிலாய்‌ ! 


நின்றயங்கி யாடலே நினைப்பதே நியமமே. சம்பந்தர்‌. 
திருச்சிற்றம்பலம்‌ 
சைவத்தின்‌ முதல்‌ ஆசாரியர்‌ 
பேரின்பச்சோதி 2 


புண்ணியப்‌ பதினாறு ஆண்டு எய்திய புகலி வேந்தராகிய 
திருஞானசம்பந்தர்‌ கொள்ளிடத்தின்‌ தென்கரையில்‌ விளங்கும்‌ 
ஆச்சாள்புரத்தில்‌, . தம்‌ திருமணச்‌ .சடங்கிற்காக வளர்க்கப்பெற்ற. 
- வேள்வித்தீயையே இறையருளால்‌ சிவசோதியாகமா ற்றி, அடியார்கள்‌ 
புடை சூழத்‌ தம்துணை வியாருடன்‌ இறைவனடி சேர்ந்த அற்புத அருள்‌ 
வரலாறு நினைவுகூரத்தக்க பெருமிதமுடையது. திரு ஞானசம்பந்தரின்‌ 
- குருபூசைத்‌ திருநாள்‌ வைகாசி மூலத்திருநாளில்‌ தமிழகமெல்லாம்‌. 
பக்தி சிரத்தையோடு கொண்டாடப்பட்டு வருகிறது. 


ஆண்டவன்‌ வழங்கிய ஆ சாரியப்‌ பேறு :- 


சைவசமயத்தின்‌ முதல்‌ ஆசாரியர்‌ திருஞானசம்பந்தர்‌. ஆசாரியர்‌ 
என்ற்குறிப்பு சைவத்தைத்‌ தோற்றுவித்தவர்‌ என்ற பொருளில்‌ ஆளப்‌: 
பெறவில்லை. என்று உலகு உண்டோ அன்றே சிவபரம்‌ பொருள்‌ 
உண்டு; என்று சிவபரம்பொருள்‌ , உண்டோ அன்றே வேதம்‌ உண்டு; 
என்று வேதம்‌ உண்டோ அன்றே சைவம்‌ உண்டு. வேதத்தின்‌ உண்‌ 
மைப்‌ பொருள்‌ சரிவர உணரப்படாது மனித இனம்‌ குழம்பிக்கிடந்த. 
காலங்களில்‌, அக்குழப்பம்‌ .நீக்கித்‌- தெளிவுறுத்திய அருளாளர்களே 
தம்மால்‌ ஆசாரியப்‌ பெருமக்களாகக்‌ கருதிப்‌ போற்றத்தக்கவர்கள்‌. 


262. 
* வேதநெறி தழைத்தோங்க, மிகுசைவத்துறை விளங்க * என்ற சேக்‌ 
கிழார்‌ சுவாமிகளின்‌ அருள்வாக்கில்‌ * ஓங்க * “விளங்க * என்ற குறி 
யீட்டுச்சொற்கள்‌ சைவத்தை வகைப்படுத்தித்‌ தெளிவுபெற வழங்கிய 
முதலாசாரியர்‌ திருஞானசம்பந்தர்‌ என்பதனை விளக்குகின்‌ றன. 
திருஞானசம்பந்தருக்கு இவ்வாசாரியப்பேறு சிவபெருமானாலேயே 
வழங்கப்‌ பெற்றிருந்த அருமைப்பாடு இங்கே நினைக்க த்தக்கது. 


- ஆசாரிய அடையாளங்கள்‌ :- 


சிறிய பெருந்தகையாராகத்‌ திகழ்ந்த சைவ முதலாசாரியர்‌ திரு 
ஞானசம்பந்தர்‌. உலகியலில்‌ மக்களுக்குத்‌ தலைமை பூணும்‌ மன்னனை 
மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தி இனங்காண குடை, கொடி, முரசு, 
செங்கோல்‌ எனச்சில அடையாளங்களை க்‌ குறிப்பதுபோல, வரலாற்று 
எல்லை காணப்படாத சைவசமயத்தின்‌ முதலாசாரியராக விளங்கிய 
திருஞான சம்பந்தருக்கு இறைவனால்‌ வழங்கப்பெற்ற ஆசாரிய அடை 
யாளச்‌ சின்னங்கள்‌ இக்கருத்துக்கு அரண்செய்வன. ' திருதெல்வாயி. 
லரத்துறையில்‌, 3 
** ஏறுதற்குச்‌ சிவிகை இடக்‌ குடை ' 
கூறி ஊதக்‌ குலவுபொற்‌ சின்னங்கள்‌ 
மாறில்‌ முத்தின்‌ படியினால்‌ மன்னிய 
நீறுவந்த நிமலர்‌. அருளுவார்‌ ** 
என இறைவன்‌ அருளிய ஆசாரிய அடையாளச்‌ சின்னங்களைக்‌ . 
சேக்கிழார்‌ சுவாமிகள்‌ குறித்‌ தருளுகின்றார்‌. திருப்பட்டீச்சரத்‌ தில்‌ 
முத்துப்பந்தரும்‌ அருளப்பெற்றமை இக்கருத்தை மேலும்‌ வலியூட்டி 
நிற்கிறது. ல்‌ 
ஆசாரியராக ஏற்றுப்‌ போற்றிய அப்பரடிகள்‌ : 
நால்வர்‌ பெருமக்களுள்‌ திருஞானசம்பந்தரை முதலாசாரியராக 
முன்வைத்து எண்ணுதல்‌ வழக்கு. திருஞானசம்பந்தர்‌ காலத்தில்‌ : 
வாழ்ந்திருந்த அப்பர்‌ சுவாமிகள்‌ ஆண்டாலும்‌, அனுபவத்தாலும்‌ 
மிகுந்திருந்தும்‌, திருஞான சம்பந்தரைத்‌ தாமேசென்று தொழவேண்டு 
மென்ற ஆர்வமுடையவராய்ச்‌ சென்று தொழுது ஆசாரிய நெறி 
போற்றிய அருமைப்பாடு போற்றி மகிழத்தக்கது. 
பந்தணை மென்விர லாளும்‌ பரமரும்‌ பாய்விடை மீது 
வந்துபொன்‌ வண்ணத்‌ தளித்த வரம்பில்‌ ஞானத்‌ தமுதுண்ட 
செந்தமிழ்‌ ஞானசம்பந்தர்‌ திறங்‌ கட்‌ டிறைஞ்சுதற்‌ காக 
அத்தண்‌ பூந்தராய்‌ தன்னில்‌ அணைந்தனர்‌ நாவுக்கரையர்‌ ?” 
க்கக்‌ சேக்கிழார்‌ சுவாமிகளின்‌ வாக்கு. இதனை மெய்ப்பிக்கக்‌ 
காண்கின்றோம்‌. ஆசாரியரை - அவர்வழி நிற்கும்‌ சீடர்கள்‌ சென்று 


| 


263. | 


வணங்கும்‌ மரபினை, திருநாவுக்கரசரின்‌ அருள்வரலாற்றால்‌ நன்கு 
உணர முடிகிறது. “இளையர்‌ இனமுறையர்‌ என்னாது. நின்ற ஒளீ 
யோடு ஒழுகப்படும்‌” என்ற மரபுமுறை போற்றிய நாவரசர்‌ பெழுமிதத்‌ 
தால்‌, திருஞானசம்பந்தர்‌ சைவ முதலாசாரியர்‌ டன தெளிவு 
படுத்தப்படுகிறது. 


இசை மரபு காத்த எழில்‌ வேந்தர்‌ :- 


சைவத்தின்‌ முதலாசாரியர்‌ என்பதோடுமட்டுமன்றி இயற்கை 
யோடு இயைந்த தமிழ்‌ இசைக்கும்‌ முதலாசாரியராக ஞானசம்பந்த 
ரைக்‌ காணுகின்றோம்‌. * நாளும்‌. இன்னிசையால்‌ தமிழ்‌. பரப்பும்‌ 
ஞானசம்பந்தர்‌ £ என்ற சுந்தரர்‌ . திருப்பாட்டு அரிய சான்று: 
பேராசிரியர்‌ திரு. பி சாம்பமூர்த்தி ஞானசம்பந்தரை முதல்சாகித்திய 
கர்த்தா என ஆய்ந்து முடிவுகட்டுகிறார்‌. பெண்மைக்கு உரியபெருமை 
தரும்‌ சைவ. சமயத்தில்‌ காரைக்கால்‌ அம்மையார்‌ அருளிய மூத்த 
திருப்பதிகம்‌ முதலியன ஞானசம்பந்தர்க்கு முற்பட்டன என்பது 
. உண்மையே என்றாலும்‌, வரையறுத்த பண்‌ அடைவுகளோடு 
பாமாலைகள்‌ புனைந்து வழங்கிய திருஞானசம்பந்தருக்கே முதல்‌ 
சாகித்திய கர்த்தா என்ற புகழ்‌ சேர்கிறது. இயற்கையின்‌ அழகி 
லெல்லாம்‌ இறைவனைக்காணும்‌ திறம்படைத்த ஞானசம்பந்‌ தர்தேவா 
ரத்துள்‌ இயற்கை வருணனைகள்‌ பேரழகு பூத்துநிற்பதில்‌ வியப்பில்லை. 


கொள்கைவழிகின்ற சிறப்பு :- 


பிறிதோர்‌ சிறப்பினையும்‌ திருஞானசம்பந்தரிடம்‌ காணுபின்றோம்‌ 
கி, பி. 7 ஆம்‌ நூற்றாண்டு காலப்‌ பகுதியில்‌ சமயங்கள்‌ பலவும்‌, தம்‌ 
கொள்கை - கோட்பாடுகளால்‌ ஊன்றி நிற்க இயலாது நொய்மையுற்று, 
அவ்வக்காலத்து விளங்கிய அரசினைப்‌ பக்கபலமாகக்‌ கொண்டு வாழ்த்‌ 
கிருந்த அவலத்தை வரலாறு காட்டுகின்றது. பல்லவ மகேந்திர 
வர்மனையும்‌, கூன்பாண்டியனையும்‌ முன்‌ நிறுத்திக்கொண்டு பின்னே 
ஒளிந்து தின்ற சமணசமயப்‌ போக்கினை நினைவுகொண்டால்‌ 
சைவமுதலாசாரியராகிய ஞானசம்பந்தரின்‌ பேராற்றல்‌ நமக்கு 
விளங்கும்‌.. கொள்கைக்‌ கோட்பாடுகளையும்‌ - தத்துவங்களையும்‌ 
மட்டுமே மக்கள்முன்‌ நிறுத்திச்‌ சமயப்பயிர்‌ வளர்த்த ஞானசம்பந்தர்‌” - 
நாவுக்கரசர்திறம்‌ போற்றி மகிழத்தக்கது. 


சீகாழியில்‌ தொடங்கிய பயணம்‌ ஆச்சாள்புரத்திலே நிறைந்தது. 
'இவ்விருதலங்களுமே தருமையாதீன அருளாட்சியில்‌ திகழ்வன. 
மூதலாசாரியராக - முதல்‌ தமிழ்‌ (இசை) சாகித்திய கர்த்தாவாக - 
கொள்‌ கைவழி சமயம்‌ வளர்த்த .குணக்குன்றாக நின்ற திருஞானசம்‌ 
பந்தர்‌. திருவடிகளை அவர்களது குருபூசைத்‌ திருநாளில்‌ நினைந்து. 
போற்றி உய்வோ மாக. 


2 
குருபா தம்‌ 
திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமையாதீனம்‌ 
26-ஆவது குருமகாசந்நிதானம்‌ 
ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிக ஞானசம்பந்த 
பரமாசாரிய சுவாமிகள்‌ ' 
்‌ 14-4-1979 அன்று 
சிதம்பரம்‌. மேலைக்கோபுரம்‌ ஸ்ரீ கற்பகவிநாயகர்‌ சந்நிதியில்‌ 
்‌ தில்லைத்‌ திருமுறைக்கழகத்‌ தொண்டர்கள்‌ 
திருவாமூர்‌ ஸ்ரீ அப்பர்சுவாமிகள்‌ குருபூஜைவிழாவிற்குச்‌ செல்லும்‌ 
பாதயாத்திரையினைத்‌' தொடங்கிவைத்து 
வழங்கியருளிய 


ஆசியுரை 


** என்னை நினைந்து அடிமைகொண்டு-என்‌ இடர்‌ கெடுத்துத்‌ 
தன்னை நினையத்‌ தருகின்றான்‌ - புன்னை ! 
_விரசுமகிழ்‌ சோலை வியன்‌ நாரையூர்‌ முக்கண்‌ 
அரசுமகிழ்‌ அத்திமுகத்‌ தான்‌. ? 


இடப்‌ பொருத்தம்‌ 3 


திருவாமூரில்‌ நடைபெற இருக்கும்‌ அப்பர்சுவாமிகள்‌ குருபூஜை: 
விழாவில்‌ கலந்துகொள்ள இங்கே பல மெய்யன்பர்கள்‌, தில்லைத்‌ திரு 
_லூறைக்‌ கழகச்சார்பில்‌ இன்று பாதயாத்திரையை மேற்கொள்ள 
இருக்கின்றார்கள்‌. அவர்கள்‌ இம்மேலைக்‌ கோபுர வாயிலில்‌ கற்பக 
விநாயகர்‌ சந்நிதியில்‌ இருந்து புறப்படுவது ம பொருத்தமாகவே: 
இருக்கிறது. 


இன்று நம்‌ நாட்டில்‌ பரவலாக நடைபெறும்‌ பாதயாத்திரை... 
உண்ணாவிரதம்‌, சத்தியாக்கிரகம்‌ ஆகிய அனைத்திற்கும்‌ அப்பர்‌ 
சுவாமிகளே வழிகாட்டியாகவும்‌ மூலமாகவும்‌ இருப்பவர்‌. சமுதாய 
தன்மைக்காகத்‌ தன்னை வருத்திக்கொள்ளலாம்‌ எனும்‌ பரந்த நோக்‌ 
கில்தான்‌' அப்பர்சுவாமிகள்‌ பாதயாத்திரை போன்றவற்றை மேற்‌ 
கொண்டார்‌. தல்‌ 


265 


இத்தில்லைத்‌ திருக்கோயிலிலுள்ள நான்கு கோபுர வாயிலின்‌ 
வழியாக நம்சமயகுரவர்கள்‌ நால்வரும்‌ தனித்தனியே வந்து நடராசப்‌: 
பெருமானை வழிபட்டுள்ளனர்‌. திருஞானசம்பந்தர்‌ தெற்குக்‌ கோபுர 
வாயில்‌ வழியாகவும்‌, சுந்தரமூர்த்திசுவாமிகள்‌ வடக்குக்கோபுரவாயில்‌ 
வழியாகவும்‌, திருநாவுக்கரசர்‌ மேற்குக்கோபுர வாயில்‌ வழியாகவும்‌ 
வந்தார்கள்‌ என்பதற்குப்‌ பெரியபுராணம்‌ சான்று பகர்கிறது. ஆதலின்‌ 
- விடுபட்ட கீழக்கோபுரவாயில்‌ வழியாக மாணிக்கவாசகர்‌ வந்திருத்‌ 
தல்‌ கூடும்‌ என்று ஊகித்துத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌ . 


அப்பர்சுவாமிகள்‌ வந்த கோபுரமாயுள்ள “இம்மேலைக்‌ கோபுரத்தி 
விருந்து அவர்தம்‌ அவதாரத்தலத்தில்‌ நிகழும்‌ குருபூஜைவிழாவிற் 
குச்‌ செல்லும்‌ மெய்யன்பர்கள்‌ பாதயாத்திரை புறப்படுவது பொருத்‌ 
தமல்லவா ? இன்னொன்றும்‌ சிந்திக்கவேண்டும்‌. திருமுறைக்கும்‌' 
யிள்‌ ளையாருக்கும்‌ தொடர்பு உண்டு என்பதும்‌, தில்லைக்கும்‌ 
திருமுறைக்கும்‌ தொடர்பு உண்டு என்பதும்‌ உங்கள்‌ அனைவர்க்கும்‌ 
தெரிந்தனவே. ,அங்ஙனம்‌ தொடர்புள்ள நிலையில்‌ இன்று இக்கற்பக 
விநாயகர்‌ சந்நிதியிலிருந்து இந்தப்‌ ப தொடங்குவது 
திருவருட்பொருத்த்மே.. 


யாதயாத்திரையும்‌ பயனும்‌ :- 


பாதயாத்திரையில்‌ செல்வோர்க்கும்‌ அவர்களை வரவேற்று 
உபசரிக்கும்‌ பக்தர்களுக்கும்‌ இப்பாதயாத்திரை மிகவும்‌ பயன்‌ 
அளிக்கக்‌ கூடியது. பெரிய பெரிய நகரங்களிலேயே வாழ்ந்தும்‌, அந்த 
நகர மக்களையே கண்டும்‌ அவர்களின்‌ நவநாகரிக வாழ்வினையே 
அறிந்தும்‌ உள்ளவர்களுக்கு, இப்பாதயாத்திரையால்‌ சிறுசிறு கிராமங்‌ 
களைக்‌ காணுவதும்‌, அங்கே வாழும்‌ மக்களின்‌ மனநிலை, பக்திழுறை 
முதலியவற்றை அறிந்து கொள்வதும்‌. அவர்களின்‌ வாழ்வுநெறியினைத்‌ 
தெரிந்து கொள்வதும்‌ பயனுள்ள தாயி நக்கும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


மேலும்‌ அங்கங்கே வாழும்‌ மக்களிடையே நம்‌ சைவசமயத்தைப்‌ 
பரப்புவதற்கு என்ன என்ன முறைகளைக்‌ கையாளலாம்‌ என்றும்‌ 
அவர்களுடைய வாழ்வியலுக்குத்‌ தேவையான உதவி, கல்வி, 
மருத்துவவசதி ஆகியவற்றின்வழி சமயத்தைப்‌ பரப்பலாமா?- என்பன 
போன்ற விபரங்களைச்‌ சேகரிப்பதற்கும்‌ இது மிகுந்த பயன்‌ அளிக்கும்‌. 


பாத யாத்திரையாக வருவோர்களை உபசரிக்கும்‌ பக்தர்கள்‌, 
தங்கள்‌ வாழ்வுசிறக்க இதனைப்‌ பயன்படுத்திக்கொள்வதும்‌, அதனால்‌ 
பெரும்பயன்‌ அடைந்து இன்புறுவதும்‌ நடைமுறையில்‌ ஒவ்வொரு. 
ஆண்டும்‌ நாம்‌ காண்பது ஆகும்‌. இங்ஙனம்‌ இருபகுதியினரும்‌ ஒரு 
வரை ஒருவர்‌ உபசரிப்பதில்‌ மனவளம்‌ பெறுவதும்‌, நன்கு புரிந்து 


266 


கொள்வதும்‌ மட்டும்‌ இன்றி இவற்றிற்கெல்லாம்‌ மேலாக மனப்‌: 
பக்குவம்‌ உற்றுப்‌ பண்பாடு எய்துகின்றனர்‌. * பண்பெனப்படுவது 
பாடறிந்‌ தொழுகல்‌” என்பது கலித்தொகை. இதனால்தான்‌ தாயுமான 
சுவாமிகள்‌. 


“ மூர்த்தி தலம்‌ தீர்த்தம்‌ முறையால்‌ தொடங்கினர்க்கோர்‌ 
வார்த்தை சொலச்‌ சற்குருவும்‌ வாய்க்கும்‌ பராபரமே ” 


ஈன்கின்றார்‌. 


மாணவர்களுக்குப்‌ பாடம்‌ சொல்லித்‌ தந்து அம்மாணவர்களை 
வளர்க்கும்‌ ஆசிரியன்‌ தானும்‌ தன்‌ நிலையில்‌ வளர்ந்து சிறப்பெய்து 
வதை எப்படி இவ்வுலகில்‌ காண்கின்றோமோ அதேபோல, இப்பாத. 
யாத்திரையில்‌ இருபகுதியினரும்‌ தம்தம்‌ நிலையில்‌ வளர்ந்து பிறரையும்‌ 
ற்‌ ஜஜ தக்‌ காணமுடிகிறது. ப 


இவற்றை நன்கு புரிந்துகொண்டு அப்பர்சுவாமிகள்‌ குருபூசைக்‌ 
காகச்‌ செல்லும்‌ அன்பர்கள்‌ இவையெல்லாம்‌ நம்‌ வளர்ச்சிக்குத்தான்‌ 
எனும்‌ உண்மையை i (பய்‌ அதுவே ஒருபெரும்‌ பயன்‌ 


ஆகும்‌. 


அருளாளர்களின்‌ அரியசிந்தனை :- 


இவ்விநாயகர்‌ சந்நிதியில்‌ இருந்து பாதயாத்திரை புறப்படுகின்ற: 
காரணத்தினால்‌, திருநாரையூர்ப்‌ பொல்லாப்பிள்ளயாரை வணங்கிப்‌ 
சாடிய நம்பியாண்டார்நம்பிகள்‌ பாடலை முதற்கண்‌ இங்கு. நினைவு 


படுத்தினோம்‌. 


“எல்லாம்‌ இறைவன்‌ செயல்‌” என்று சான்றோர்கள்‌ கூறுவதும்‌, 
“அவன்‌ அருளாலே அவன்‌ தாள்‌ வணங்கி” என்று மாணிக்கவாசகர்‌ 
இயம்புவதும்‌, . * அவனன்றி ஓர்‌ அணுவும்‌ அசையாது ” என்று 
தாயுமான அடிகள்‌ சாதிப்பதும்‌, * ஆட்டுவித்தால்‌ ஆரொருவர்‌ 
ஆடாதாரே £” என்று அப்பர்சுவாமிகள்‌ அருளுவதும்‌ எண்ணிப்‌: 
பார்த்தால்‌ நமக்கு ஓர்‌ உண்மை புலனாவது இயற்கை. அதாவது 
இறைவன்‌ இவ்வுலகிலுள்ள ஆன்மாவைப்பற்றித்‌ துளியேனும்‌ எண்‌ 
ணிப்பாராவிட்டால்‌ இதற்கு வேறு கதியே இல்லை என்பதும்‌, இறைவ: 
னின்‌ அருள்‌ எண்ணமே ஆன்மாவை ஈடேற்றுகிறது க 
தெளிவாகும்‌ உண்மையாம்‌. 


இதனையே நம்பியாண்டார்‌ தம்பிகள்‌ தம்‌ அனுபவத்தில்‌ ட. 
கூறுகின்றார்‌. 


268 


அறிதலும்‌ அதனால்‌ தன்னை நானும்‌ பிரான்‌ என்று அறிந்தேனே 
என்று புரிந்துகொண்டமைக்கு விளக்கமும்‌ கூறுகின்றார்‌. இங்கு 
அறிதலை நினைதல்‌, உணர்தல்‌ என்ற பொருளில்‌ கொள்ளவேண்டும்‌, 
“ உணருமாறு உணரே “, *நினையுமா நினையே * என்ற திருவிசைப்பாச்‌ 
சொற்றொடரும்‌, ட உணர்த்‌ தில்‌ உணர்வேன்‌, உணர்த்தாயேல்‌ 
நாயேன்‌ கணத்தும்‌ உணரும்வகை காணேன்‌ *? என்ந தருமை முதற்‌ 


குரவர்‌ ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ அருள்வாக்கும்‌ நினைந்து இன்புறத்‌ 
தக்கன. 


என்னை ஏதும்‌. அறிந்திலன்‌ எம்பிரான்‌ என்பதற்குப்‌ பெருமான்‌ 
ஏதும்‌ அறியாதவன்‌ என்பது பொருளல்ல ; ஆன்மாவிற்கு மூன்று 
-. நிலைகள்‌ உண்டு. அவை கேவலநிலை, சகலநிலை, சுத்தநிலை என்பன 
வாம்‌. அவற்றுள்‌ கேவல நிலை என்பது காரிட்ட ஆணவக்‌ கருவறையில்‌ 
கண்ணிலாக்‌ குழவியைப்போல்‌ கட்டுண்டிருக்கும்‌ . நிலையாகும்‌ 
சகலநிலை என்பது. தத்துவக்கருவி கரணங்களுடன்‌ கூடிப்‌ பிறந்து; 
இருந்து, இறந்து உழலும்‌ நமது நிலையாகும்‌. சுத்தநிலையாவது 
பிறப்பு  இறப்புக்களினின்றும்‌ விடுபட்டுப்‌ பேரொளிப்பிழம்பாகிய 
.இறையொளியில்‌ இரண்டறக்கலந்து நிற்கும்‌ நிலையாகும்‌. ௬ருங்கச்‌ 
- சொல்லின்‌ ஆணவத்தோடு அத்துவிதம்‌ கேவலநிலை, மெய்ஞ்‌ 
'ஞானத்தாணுவினோடு அத்துவிதம்‌ சுத்தநிலை. அத்துவிதம்‌ என்பது 
பொருள்‌ தன்மையால்‌ வேறாக உள்ள இருபொருள்‌ கலப்பினால்‌ 
- வேற்றுமைதோன்றுது ஒன்றாயிருத்தலாம்‌. இணைத்‌ தாயுமானவர்‌, ' 


“ன ஆணவத்தோடு அத்துவித மானபடி மெய்ஞ்ஞானத்‌ 
தாணுவினோடு அத்துவிதம்‌ சாரும்நாள்‌ எந்நாளோ ? * 


ஏன்று அருளிச்செய்தார்‌. 


என்னை இறைவன்‌ எந்தவகையிலும்‌ நினை ந்து உணர்த்தரமையின்‌ 
தன்னை- -இறைவனை நானும்முன்‌ ஏதும்‌ ஆறிந்திலேன்‌. அவன்‌ உணர்த்‌ 
தாதமுன்‌ எந்தவகையாலும்‌ இறைவனை நினையவில்லை. அறியவில்லை. 
உணரவில்லை. என்னை. இறைவன்‌ தன்‌ அடியான்‌ என்று அறிந்த 
துமே அவனை நானும்‌ பிரான்‌ - தலைவன்‌ என்று அறிந்து இன்புற்‌ 
றேன்‌ என்று இறுமாந்து பாடுகின்றார்‌ அப்பர்‌ சுவாமிகள்‌. அப்பர்‌ 
அருளிய அரிய விருந்தைச்‌ சுவைத்துப்‌ பாதயாத்திரை தொடங்குதல்‌ 
மிகவும்‌ பொருத்தமாகவே உள்ளதல்லவா £ பரமன்புகழ்பாடிப்‌ பாத 
யாத்திரை தொடங்குவோமாக. பாதயாத்திரை பயன்‌ அளிக்கவும்‌, 
பங்குகொள்வோர்‌ ' பலன்பெற்றுச்‌ சிறக்கவும்‌ செந்தமிழ்ச்சொக்கன்‌. 
திருவருளைச்‌ சிறக்கும்‌, 


பரமன்‌ புகழ்‌ ya பாதயாத்திரை விரவுக !! 


தருமையீல்‌ தெய்வத்‌ தமிழ்‌ முழக்கம்‌ 
பேராசிரியர்‌ திரு. மு. சிவச்சந்திரன்‌ எம்‌. ஏ. 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமையாதீன த்தில்‌ எங்குபார்த்தா 
லும்‌ விழாக்கோலம்‌. நான்குவீதிகளில்வாழும்‌ நல்லோர்‌ மனத்திலே 
குதூகலம்‌. ஒருபக்கம்‌ விழாப்பந்தல்‌ அமைப்பு; ஒருபக்கம்‌ அதிர்வெடி 
முழக்கம்‌ : ஒருபக்கம்‌ வேதபாராயண ஒலி; ஒருபக்கம்‌ திருமுறை 
வாணர்களின்‌ திருமுறை இசை ; ஒருபக்கம்‌ விழாவிற்கு வருவோரும்‌ 
வரவேற்போரும்‌ சந்தித்துப்‌ பரிமாறிக்கொள்ளும்‌ அன்பு உரைகள்‌ ; 
இவைகளுக்கெல்லாம்‌ . என்ன காரணம்‌ என அறியத்‌ துடிக்கிறீர்கள்‌ 
அல்லவா ? 


ஆம்‌! 8-579 ௨ செவ்வாய்க்கிழமையன்‌ றுதான்‌ தருமை 
ஆதீனத்தைத்தோற்றுவித தருளிய ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ குருபூஜை 
விழாவும்‌ ஸ்ரீ ஞான புரீசுவரர்‌ திருக்கோயில்‌ பெருவிழாவும்‌ தொடங்கும்‌ 
அன்னாள்‌. இருபத்தேழு திருக்கோயில்களிலும்‌ இன்றைய வருவாய்‌ 
குறைந்த நிலையிலும்‌ எந்த ஒரு விழாவையும்‌ குறைவின்றி நடத்தி 
வரும்‌ தருமையாதீனம்‌ இருபத்தாருவது ஸ்ரீலஸீ குருமகாசந்நிதானம்‌ 
அவர்கள்‌ சிவராஜதானியாகத்‌ திகழும்‌ தருமபுரத்தீல்‌ எடுக்கும்‌ 
திருவிழா என்றால்‌ சாதாரணமாகவா நடத்துவார்கள்‌ ! 


காலை .10 மணி அளவில்‌ ஸ்ரீ ஞானபுரீசுவரர்‌ திருக்கோயிலில்‌ 
ஸ்ரீலஸ்ரீ குருமகாசந்நிதானம்‌ அவர்களின்‌ திருமுன்னிலையில்‌ கொடி 
ஏற்றம்‌ அன்பர்கள்கண்டுவழிபடச்‌ சிறப்பாக நடந்தேறியது. பின்னர்‌ 
சமயப்‌ பயிற்சி வகுப்புத்‌ தொடக்க விழா ஸ்ரீலஸ்ரீ குருமகாசந்நிதானம்‌ 
அவர்களின்‌ அருளாசியுடன்‌ தொடங்கியது. ஸ்ரீலஸ்ரீ குருமகா 
சந்நிதானம்‌ அவர்கள்‌ தம்‌ அருளுரையில்‌ “ நாம்‌ கண்ணாடியினைத்‌ 
தினந்தோறும்‌ போடும்பொழுது எங்ஙனம்‌ துடைத்துவிட்டுப்‌ போட்‌ 
டுக்கொள்கிறோமோ அதேபோல்‌ தாமேவந்து நாளும்‌ நாளும்‌ உயிரைப்‌ 
பற்றும்‌ மல அழுக்கினை வழிபாட்டின்மூலம்‌ நீக்கி ஒவ்வொருநாளும்‌ 
நம்மை நாம்‌ திருத்திவாழக்‌ கற்றுக்கொள்‌ ளவேண்டும்‌ $ அதற்கு இது 
போன்ற சமயப்பயிற்சிவகுப்பினைப்‌ பன்‌ அக்க வேண்ட 
என்று அருளி ஆசி வழங்கினார்கள்‌, 


அடுத்து வகுப்பினைத்‌ தொடங்கிவைத்து உரையாற்றிய திரு, 
கி. ஆ. பெ. விசுவநாதம்‌ அவர்கள்‌ சுருக்கமாகச்‌ சில கருத்துக்களைக்‌ 
கூறினார்கள்‌. இவ்வுலகில்‌ 1 16 சமயங்கள்‌ உள்ளன அவற்றிலும்‌ 
ஒன்பதுதான்‌ பெரியது. அவ்வொன்பதும்‌ நம்‌ ஆசியா கண்டத்‌. 
திலேயே தோன்றியது. அதனால்தான்‌ நம்‌ கண்டத்தை * ஞானம்‌ 


ல்‌ 270 


பிறந்த கண்டம்‌ ** என்று கூறுகிறார்கள்‌ என்று விளக்கினார்கள்‌. நம்‌ 
நாட்டில்‌ இருக்கும்‌ வெற்றுப்‌ பேச்சாளர்களைத்‌ தட்டிக்கேட்பதுபோல 
ஒரு கருத்தைக்‌ கூறினார்‌, , உண்மையில்‌ என்‌ மனத்தில்‌ இன்னும்‌ 
அது ஒலித்துக்கொண்டே இருக்கிறது.  பேச்சாளர்களே ! உங்கள்‌ 
-சொல்லைவிட உங்கள்‌ வாழ்வைப்பார்த்துத்‌ திருந்துவதுதான்‌ - இந்த. 
நாட்டுக்குத்‌ தேவை ; நீங்கள்‌ மலைபோலப்‌ பேசுவதைவிட, கடுகு 
அளவு 'செய்துகாட்டுங்கள்‌ ; அது இந்த நாட்டுக்குப்‌ பயன்‌ தரும்‌... 
ஏனெனில்‌ கோடை இடி குளத்தை நிரப்பாது ; பயன்தரும்‌ பருவ: 
மழையே குளத்தை நிரப்பும்‌ ** என்றார்‌. இன்று நாடு போகும்‌ 
போக்கிற்கு இந்தச்‌ சிந்தனை மிகத்‌ தேவை என்றே எண்ணுகிறேன்‌ 
என்றார்‌. 


அடுத்து, சமயப்பயிற்சி வதப்பு நடத்திய மகாவித்துவான்‌ திரு. 
சி, அருணைவடிவேல்‌ முதலியார்‌ அவர்கள்‌ *: உண்மை விளக்கம்‌ ?* 
என்னும்‌ நூல்‌ முப்பத்தாறு தத்துவங்களின்‌ தன்மைகளையும்‌, ஆண 
வத்தின்‌ . தன்மை, இருவினைகளின்‌ இயல்பு, இவற்றின்‌ வேருகாத. 
உயிரின்‌ தன்மை, இறைவன்‌ தன்மை, நடன இயல்பு, ஐந்தெழுத்தின்‌ 
உண்மை... இவைகளை யும்‌ விளக்கக்‌ கூறுகிறது என்று கூறிச்‌ சில 
வற்றை விளக்கினார்கள்‌. 


அன்றிலிருந்து ஒன்பதுநாட்களிலும்‌ காலை 10-80 மணி முதல்‌: 
12-80 மணி வரையிலும்‌, மதியம்‌ 2-80 மணி முதல்‌ 4-80 மணி 
வரையிலும்‌ சமயப்‌ பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. வேதம்‌, ஆகமம்‌, 
இதிகாசங்கள்‌, பதினெண்புராணங்கள்‌, உபநிடதங்கள்‌, பத்ததிகள்‌ 
சிவபூஜா விதிகள்‌, திருமுறைகள்‌, சாத்திரங்கள்‌, காப்பியங்கள்‌, நீதி: 
தூல்கள்‌ போன்ற பல அரிய பெரிய செய்திகளைப்பற்றித்‌ தக்க பல 
அறிஞர்கள்‌ வகுப்பு நடத்தினார்கள்‌. அக்கினிகோத்திரம்‌ :பிர்மஸ்ரீ 
இராமாநுஜ . தாதாசாரியார்‌, சிவளஞு 5. சுவாமிநாத சிவாசாரியார்‌, 
ஸ்ரீ டி. கே. முத்துசாமி சாஸ்திரிகள்‌, ஆடூர்‌ காசி சிவஞீ வைத்தியநாத. 
சிவாசாரியார்‌, திரு. பி. இராமதாச ஜயர்‌, திரு. கிருஷ்ணமூர்த்தி 
சாஸ்திரிகள்‌, மகாவித்துவான்‌ திரு. சி. அருணைவடி வேலு முதலியார்‌... 
திரு. க வச்சிரவேல்‌ முதலியார்‌ முதலான அவ்வத்துறையில்‌ துறை 
போகக்‌ கற்ற பேரறிஞர்கள்‌ பலரும்‌ பயிற்சியாளர்களுக்கு விளங்கும்‌ 
வண்ணம்‌ எளிமையாகச்‌ சமயப்‌ பயிற்சி வகுப்பை நடத்தினார்கள்‌. - 
நாற்பது பயிற்சியாளர்கள்‌ இவ்வாண்டு வகுப்பில்‌ சேர்ந்து கேட்டுப்‌: 
பயன்‌ பெற்றார்கள்‌. 


அன்று மாலை 7 மணி அளவில்‌. திருநெறிய தெய்வத்‌ தமிழ்‌ 
மாநாடு தொடங்கியது. நம்மாநிலக்‌ கல்வி அமைச்சர்‌ மாண்புமிகு. 


திரு. செ. அரங்கநாயகம்‌ அவர்கள்‌ மாநாட்டைத்‌ தொடங்கிவைத்துச்‌ 


27॥ 


சிறப்புரையா ற்றினார்கள்‌. _ நான்‌ இத்தருமையில்‌ 195.4 இல்‌ நடை. : 
பெற்ற சமயப்‌ பயிற்சி வகுப்பில்‌ கலநீதுகொண்டு பயின்றுள்ளேன்‌ 
என்பதை நினைவுபடுத்திக்கொள்வதில்‌ பெருமை கொள்கின்றேன்‌ 
என்றும்‌, சைவ சித்தாந்தத்தை ஒருவர்‌ நன்கு தெளியக்‌ கற்றுவிட்‌ 
டால்‌ அவரைவிட இவ்வுலகில்‌ சிறந்த அறிஞர்‌ இருக்கமுடியாது 
என்றும்‌ கூறினார்கள்‌. தாம்‌ இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு” 
தருமையில்‌ படித்தமையை நினைவுவைத்துக்கொண்டிருப்பதோடு 
அமைச்சராக உயர்ந்தபோதும்‌ மறவாதுசொல்லிப்‌ பெருமைப்படுகிறார்‌ 
என்றால்‌ கல்வி அமைச்சர்‌ அவர்களின்‌ எளிமையும்‌ பண்பாட்டு 
உள்ளமும்‌ எண்ணி எண்ணிப்‌ பாராட்டத்தகுந்ததுதானே.! பிறகு. 
பேசிய திரு. ப சுந்தரேசனார்‌ அவர்கள்‌ ₹ தாரம்‌ ' என்னும்‌ இசையின்‌ 
நுட்ப விளக்கங்களைக்‌ கூறினார்கள்‌. தேவாரத்தில்வரும்‌ “ பாடுகின்ற - 
பண்டாரமே பத்தரன்ன பண்டாரமே.?? என்னும்‌ வரிகளில்‌ காணும்‌ 
“ தாரம்‌ ” எனும்‌ சொல்நயத்தினை மனங்கொள்ளும்வகையில்‌ விளக்கி 
னர்கள்‌, நம்‌ திருமுறைகளில்‌ குரல்‌, துத்தம்‌, கைக்கிளை, உழை. 
இளி, விளரி, தாரம்‌ எனும்‌ ஏழு சுரங்களையும்‌ விளக்கியுள்ள பாங்கினை 
_ நண்கு எடுத்துக்‌ காட்டினார்கள்‌. 

அடுத்து, டாக்டர்‌ திரு. சொ. சிங்காரவேலன்‌ அவர்கள்‌ : “நால்வர்‌ 
வாக்கில்‌ சைவசித்தாந்தம்‌ * என்னும்‌ பொருளைப்பற்றிச்‌ சுருக்கமாக 
- “விளையா ததொர்‌ பரிசில்வரு பசு பாசம்‌ ? என்ற திருமுறைப்பாடல்‌ 
ஒன்றில்‌ முப்பொருள்‌ அமைந்திருக்கும்‌ பாங்கினை. எடுத்துக்‌ கூறினார்‌. 

இரண்டாம்‌ நாள்‌ - சேக்கிழார்‌ திருநாள்‌ பட்டிமண்டபமாக 
மலர்ந்தது : சேக்கிழார்‌ வடித்த பெரியபுராணம்‌ மரபுவழிக்‌ காப்பி 
யமா? திருப்புமுனைக்‌ காப்பியமா 2 என்பது தலைப்பு. அறுவர்‌ மிக 
அருமையாக வாதம்‌ செய்தனர்‌. நடுவர்‌, திரு. ஒளவை. நடராசன்‌ : 
அவர்கள்‌ மிகச்‌ சுருக்கமாக வழிபாட்டு நிலையில்‌ முன்‌ இருந்த 
முறையினைக்‌ திருப்பி அவரவரின்‌ நிலையிலேயே நின்று, தொண்டு - 
செய்து இறையடி அடையலாம்‌ என்று சேக்கிழார்‌ மரபுவழியினின்று - 
மாற்றி ஒரு திருப்புமுனையில்‌ காவியம்‌ செய்துள்ளமையால்‌ திருப்பு: 
முனைக்‌ காப்பியமே”” எனத்‌ தீர்ப்புக்‌ கூறினார்‌. 

இங்கு ஒரு சிந்தனை தோன்றுகிறது. நம்‌ அநபாயமன்னன்‌, 
சிந்தாமணி எனும்‌ இன்பநூலையே படிக்கக்கண்டு, - இது அழகல்ல 
அரசனே ! நம்மரபு வழுவாநிலையில்‌ நாம்‌ நிற்க இதோ இருக்கிறது- 
அடியார்கள்‌ வரலாறு £* என்று எடுத்துக்கூறி, அவன்வேண்டு ' 
கோளுக்கிணங்க எழுந்ததே பெரியபுராணம்‌ ஆதலாலும்‌ இன்னும்‌ 
அடியார்களின்‌ வரலாறு கூறும்‌ பல்வேறு பண்பாட்டு நிலைக்களன்‌ 
களில்‌ நின்று பார்த்தாலும்‌ அது மரபுவழிக்காப்பியமாகத்தான்‌ இருக்க. 
வேண்டும்‌ என்று எண்ணத்‌. தோன்றுகிறதல்லவா ! நீங்களே- 
யோசித்து முடிவுக்கு வாருங்கள்‌. ] 


272 


மூன்றாம்‌ நாள்‌ - பரஞ்சோதி முனிவர்‌ திருநாள்‌. வழக்காடு 
எமன்றமாகத்‌ திகழ்ந்தது நடுவராக திரு. அ. கலியபெருமாள்‌ அவர்கள்‌ 
பொறுப்பேற்றார்‌. “அரசின்‌ நிதியால்‌ ஆலயம்‌ அமைத்த மாணிக்க 
வாசகர்‌ செயல்‌ சமூக நோக்கில்‌ குற்றமே”” என்பது வழக்கு, வழக்கா 
ய இரண்டு பெண்பாலாரும்‌ நன்றாக வாதிட்டார்கள்‌. பெண்‌ 
களுக்குச்‌ சண்டைபோடக்‌ கற்றுக்கொடுக்கவா வேண்டும்‌ ? குரல்‌ 
வளத்திற்கும்‌ ஒன்றும்‌ குறைவில்லை, நடுவர்‌ பொறுப்பேற்றிருந்த 
திரு அ. கலியபெருமாள்‌ அவர்கள்‌ இடை இடையே தன்னை நினைவு ' 
படுத்திக்‌ கொண்டார்‌ - அவைக்கு - அந்த அளவுக்கு வாதத்தில்‌ கார 
சாரம்‌ இருந்தது.  * மணிவாசகர்‌, திருக்கோயில்‌ கட்டியமையாலும்‌* 
இறைவன்‌ அருளால்‌ மன்னனே ' பின்னர்‌ உணர்ந்துகொண்டு 
வருந்துகிறான்‌ ஆதலாலும்‌ மணிவாசகர்‌ செயல்‌: சமூகநோக்கிலும்‌ 
ப லா என்று தீர்ப்புக்‌ 2 

நான்காம்‌ நாள்‌ - சங்கப்புலவர்‌ திருநாள்‌ கவியரங்கமாக முகிழ்த்‌ 
தது. “சங்கப்‌ புலவர்களுடன்‌ ஒரு சந்திப்பு” எனும்‌ அருமையான 
தலைப்பில்‌ கவிதை பாடினர்‌. தலைவர்‌ செஞ்சொற்கொண்டல்‌ திரு. 
சொ. சிங்காரவேலனார்‌ உட்பட அறுவர்‌ கவிதைகளும்‌ கருத்துமழை 
“யாகவே இருந்தன. கவிதை மழை பொழிந்த அன்று கருமுகிலும்‌ 
விடவில்லை. அதுவும்‌ தன்‌ கைவரிசையைக்‌ பப்பட்‌ அட அல காட்டி 
அகிற்ந்தது, 


ஐந்தாம்‌ திருநாள்‌ - கச்சியப்பர்‌ திருநாள்‌ கருத்தரங்கமாக நடை 
பெற்றது. தமிழக சட்டமேலவைத்‌ தலைவர்‌ மாண்புமிகு ம. பொ: 
சிவஞானம்‌ அவர்கள்‌ சிறப்புரை யாற்றுகையில்‌ “கந்தபுராணம்‌ . 
“எனும்‌ நூல்‌ மிகவும்‌ அருமைப்பாடு உடையது. புலவர்கள்கூட 
அதிகம்‌ எடுத்தாளும்‌ பழக்கம்‌ இல்லாதது; என்றாலும்‌ அந்நூலையும்‌ 
இந்நாட்டில்‌ பரப்பிய பெருமை மதிப்பிற்குரிய வாரியார்‌ சுவாமிகள்‌ 
அவர்களையே சேரும்‌”? என்று கூறினார்‌. இதைக்கேட்டு. நான்‌ 
தெகிழ்ந்து போனேன்‌. அறிஞர்‌ ஒருவர்‌ இன்னொரு அறிஞரை மனந்‌ 
திறந்து பாராட்டும்‌ பண்பு. நம்தமிழ்மண்ணில்‌ இன்னும்‌ அருகிவிட 
வில்லை என்பதை உணர்ந்தேன்‌. அன்றைய நாளில்‌ மேலும்‌ 
மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி. திரு. செங்கோட்டுவேலன்‌ 
அவர்கள்‌ நமது தத்துவங்களை வெளிநாட்டவர்கள்‌ வரவேற்கும்‌ 
பாங்கினை விளக்‌ கித்‌ தொடக்கவுரையாற்ற, மற்றும்‌ அக்கினிகோத்திரம்‌ 
“பிர்மஸ்ரீ இராமாநுஜ தாதாசாரியார்‌, திருக்குறளார்‌ திரு. வீ. முனுசாமி, 
திந. நரா. முருகவேள்‌ முதலியார்‌ கந்தபுராணத்தில்‌ வேறுவேறு 
“கோணங்களில்‌ ஆய்ந்து உரையாற்றினார்கள்‌ . 


(கொடகும்‌) 


நயவாமை பாரமான 


5 உயிர்‌ ட 
நரை: 001 
தருமையாதீனத்‌ தமிழ்ப்புலவர்‌, 
திரு. கு. சுந்தரமூர்த்தி எம்‌. ஏ., 

( மலர்‌ 88, இதழ்‌ 6, பக்கம்‌ 250 இன்‌ தொடர்ச்சி ) 


மெய்கண்ட நூல்கள்‌ பதினான்கனுள்‌ சிவஞான போதமே, உயிர்‌ 
இறை தளை ஆகிய முப்பொருள்களையும்‌ தொகுத்தும்‌ வகுத்தும்‌ விளக்க 
எழுந்த முதல்நூலாகும்‌. இதனை முழுமையாக அடியொட்டி எழுந்த 
வழிநூலே சிவஞான சித்தியாராகும்‌ சார்பு நூலாக விளங்குவது - 
சிவப்பிரகாச்மாகும்‌. முப்பொருள்களின்‌ இயல்பை ஆராயுங்கால்‌ இம்‌ 
மூன்று நூல்களையும்‌ ஒருங்குவைத்துக்‌ காண்டல்‌ பொருத்தமாகும்‌. 
தெளிவாக உணர்தற்கும்‌ வாயிலாகும்‌. 


சிவஞான போதம்‌ :- 


்‌ இது பன்னிரண்டு நூற்பாக்களை உடையது. இவற்றுள்‌ மூன்றா 

வது நூற்பாவும்‌' நான்காவது. நூற்பாவின்‌ தொடக்கமும்‌ உயிர்‌ உள்‌ 
பொருள்‌ என்றும்‌, அதுபற்றிப்‌ பிறர்‌ கூறுவனவெல்லாம்‌ எவ்வாறு 
பொருத்தமற்றன என்றும்‌ கூறுவதாகும்‌. நான்காம்‌ சூத்திரத்தின்‌ பிற்‌ 
பகுதி உயிரின்‌ இலக்கணத்தை உணர்த்துவதாகும்‌. ஏழாவது 
நூற்பா இறைவனை உணர்தற்குரிப உரிமை உயிர்க்கே உளதெனக்‌ 
கூறுவதாகும்‌. ஒன்பதாவது நூற்பா திருவருள்‌ தோய்வில்‌ நிற்கும்‌ 
உயிர்‌ மீண்டும்‌ உலகியல்‌: உணர்விற்கு வாராவண்ணம்‌ செய்பத்‌ 
தக்கது யாது என்பதை உணர்த்துவதாகும்‌. பத்தாவது நூற்பா 
அவ்வாறு செய்தபின்‌ அதற்கு வரும்‌ பயனைக்‌ கூறுவதாகும்‌. பன்னி 
ரண்டாவது நூற்பா பெற்றபயனை நெகிழவிடாது அதன்கண்ணேயே 
திளைக்குமாற்றிற்கு வழி கூறுவதாகும்‌. எனவே சிவஞான போதத்‌ 
தில்‌ உயிரியல்பை அறிதற்கு இவ்‌ ஆறு நூற்பாக்களூம்‌ துணையாக . 
உள்ளன. 


உயிர்‌ - உள்பொருளே :- 


உயிர்‌ உள்பொருளா ? . இல்‌! “பொருளா 2 என்பதே... முதற்கண்‌! 
எடுத்துக்கொள்ளப்படும்‌ ஆய்வாகும்‌. நம்‌ உடலைப்‌ பொதுமையாகக்‌. ' 


- 274 


காணுமிடத்தோ, அன்றி உடல்‌ பொறி மனம்‌ எனப்‌ பிரித்துக்‌ காணு 
மிடத்தோ உயிர்‌ ஒன்று இருப்பதாகத்‌ தோன்றுமாறில்லை; ஆதலால்‌ 
உயிர்‌ என்பது ஒன்றில்லை என்பர்‌ ஒருசாரார்‌. இவரைச்‌ “சூனிய 
ஆன்ம வாதிகள்‌” என்பர்‌. அவ்வாறு கூறுவாரை நோக்கி ஆசிரியர்‌ 
கூறுகின்றார்‌. உயிர்‌ என்‌ பது ஒன்றில்லை என்றுகூறுகின்ற நீ உடலைப்‌ . 
பார்த்து இது உயிரன்று, பொறிகளைப்‌ பார்த்து இவை உயிரன்று, 
மனத்தைப்‌ பார்த்து இது உயிரன்று என ஒவ்வொன்றாகக்‌ கண்டு 
இது அன்று இது அன்று எனக்‌ கழித்துக்‌ கூறுகின்றாய்‌; அவ்வாறு 
அன்று அன்று எனக்கூறுவது எதுவோ அதுவே உயிர்‌ என ஆசிரியர்‌ 
மறுக்கின்றார்‌. £ இலது என்றலின்‌ உளது £ என்ற ண்டர்‌ இதனை 
துவ தாகும்‌, 


உயிர்‌ - உடல்‌ அன்று :- 


காணப்படும்‌ உடலே உயிராகும்‌; இதுவன்றி உயிர்‌ என்பது 
வேறில்லை என்பர்‌ ஒருசாரார்‌. இவரைத்‌ * தேகான்ம வாதிகள்‌ * 
என்பர்‌. இவ்வாறு கூறுகின்றவர்களும்‌ உடலைக்குறிக்குங்கால்‌ எனது 
உடல்‌ பெருத்துக்கொண்டுவருகிறது அல்லது இளைத்துக்கொண்டு 
-வருகிறது எனக்‌ கூறுகின்றனர்‌. தன்னோடு ஒற்றுமையுடைய ஒரு 
பொருளை யான்‌ என்ற சொல்லாலும்‌, தன்னின்‌ வேறாய பொருளை 
எனது என்ற சொல்லாலும்‌ உலகில்‌ குறித்துவரக்‌ காண்கின்றோம்‌. 
எனது வீடு, எனது நாடு, எனது: நூல்‌ என வழங்குதல்‌ காண்க. 
்‌ இவ்வகையில்‌ எனது உடல்‌ என்னில்‌, எனது என்று கூறுவது வேறு 
அதன்‌ உடல்‌ வேறு என்பது விளங்குகின்றது. எனவே எனது உடல்‌ 
என்பதில்‌ எனது என்பதால்‌ குறிக்கப்படும்‌ பொருளினும்‌ உடல்‌ 
வேறான து என்பது புலனாகின்றது. எனவே உடலின்‌ வேராக உயிர்‌ 
-ஒன்று உளது என்பது பெறுதும்‌ என்பர்‌ ஆசிரியர்‌. எனது உடல்‌ 
என்றலின்‌ என்னும்‌ தொடர்‌ இதனை விளக்குகின்றது. 


உயிர்‌ - ஐம்பொறிகள்‌ அன்று :- 


இனி, மெய்‌ வாய்‌ கண்‌ மூக்குச்‌ செவி என்னும்‌ ஐம்பொறிகளே . 
பார்ப்பது நடப்பது கேட்பது முதலிய செயல்களைச்‌ செய்தலின்‌ 
அவையே உயிர்‌ என்பர்‌ ஒருசாரார்‌. . இவர்களை “இந்திரிய ஆன்ம 
- வாதிகள்‌” என்பர்‌. கண்‌ முதலிய பொருள்கள்‌ காண்டல்‌ முதலிய 
செயல்களைச்‌ செய்யினும்‌ ஒருபொறிக்கு உளதாய ஆற்றல்‌ பிறிதொரு 
“பொறிக்கு இல்லை. கண்‌ காணுமே அன்றிக்‌ கேளாது. காது கேட்குமே 
அன்றிக்‌ காணாது; இவ்வாறே ஏனைய 'பொறிகளும்‌ ஆம்‌. எனவே 
இவ்வைம்‌ பொறிகளையும்‌ துணையாகக்‌ கொண்டு அவற்றின்‌ பயனை 
. . அறியும்‌ ஒரு ௦ பொருள்‌ உண்டு; அதுவே உயிராம்‌ என்பர்‌ ஆசிரியர்‌ - 

இதனை ஐம்புலன்‌ பற்‌ என்னும்‌ தொடர்‌ விளக்குகின்றது. 


275 


உயிர்‌ - துண்ணுடம்பு அன்று நல்‌ 

இவ்வைம்‌ பொறிகளும்‌ ஓடங்கியிருக்கும்‌ உறக்கத்தின்கண்‌ கனவு 
நிகழுங்கால்‌ அதனை அறிந்து இன்புறும்‌ ஒரு பொருள்‌ உளது: 
அதுவே நுண்ணுடம்பு ஆகும்‌. எனவே அதுவே உயிராம்‌ என்பர்‌ 
ஒருசாரார்‌. இவரைச்‌ - சூக்குமான்ம வாதிகள்‌ * என்பர்‌. இந்நுண்‌ 
ஹுடம்பு கனவிலும்‌ செயற்படுகின்றது. நனவிலும்‌ செயற்படுகின்றது. 
இத வே உயிராயின்‌ கனவின்கண்‌ கண்ட ஒரு செயலை நனவின்கண்‌ 
மயங்கி அறிதல்‌ வேண்டுவதில்லை. ஆனால்‌ நடைமுறையில்‌ கனவில்‌ 
கண்டதை நனவில்‌ மாறியும்‌ மயங்கியும்‌ முடிவுபோதல்‌ இன்றியும்‌ 
கூறக்‌ காண்கின்றோம்‌. ஆதலின்‌ நுண்ணுடம்பே உயிர்‌. என்றல்‌ 
சாலாது என்பர்‌ ஆசிரியர்‌; இதனை ஒடுக்கம்‌ அறிதலின்‌” என்னும்‌ 
தொடர்‌ விளக்குகின்றது. 


உயிர்‌ - உயிர்க்காற்று (பிராணவாயு) அன்று £- 


._. நனவின்கண்‌ அன்றி: கனவு நிலையிலும்‌ உறக்க நிலையிலும்‌ 
பேருறக்க திலையிலுங்கூட உயிர்க்காற்று ( பிராணவாயு ) இயங்கி 
வருகின்றது; ஆதலின்‌ அதுவே உயிர்‌ என்பர்‌ ஒரு சாரார்‌. இவரைப்‌ . 
* பிராணான்மவாதிகள்‌ * என்பர்‌. இவ்வுயிர்க்காற்று உறக்கம்‌ பேரு 
றக்கம்‌ ஆகிய காலத்‌ தும்‌ இருத்தல்‌ உண்மையே. ஆனால்‌ அதுவே 
உயிராயின்‌  தனவின்கண்‌ பெறும்‌ இன்ப. துன்ப நுகர்வுகளையும்‌ 
உறக்கம்‌ பேருறக்கம்‌ ஆகிய காலத்தும்‌. பெறுதல்வேண்டும்‌. அவ்வாறு 
இன்மையின்‌ அதுவே 'உயிரென்றல்‌ சாலாது என்பர்‌ ஆசிரியர்‌ . 
இதனைக்‌ -கண்படில்‌ உண்டிவினை இன்மையின்‌” என்னும்‌ தொடர்‌ 
விளக்குகின்றது. 
உயிர்‌ - இறை (பிரமம்‌) அன்று :- 

இனி எல்லாவற்றையும்‌ ஒக்க உணரும்‌, பிரமப்பொருளே உயிர்‌ 
என்பர்‌ ஒரு சாரார்‌. இவர்களை “விஞ்ஞான ஆன்மவாதிகள்‌” என்பர்‌, 
பிரமப்பொருள்‌ என்பது ஒருவர்‌ அறிவதன்றித்‌ தானே ஓக்க உணரும்‌ 
தன்மையது. ஆனால்‌ உயிரோ ஒருவர்‌ அறிவிக்க அறியும்‌ தன்மை 
யது. ஆதலின்‌ பிரமமே உயிர்‌ என்றல்‌ சாலாது என்பர்‌ ஆசிரியர்‌ . 
இதனை “உணர்த்த உணர்தலின்‌” என்ற தொடர்‌ விளக்குகின்றது - 
உயிர்‌ - பல்‌ பொருள்‌ கூட்டு அன்று :- 

இதுக-றும்‌ கூறிய உடல்‌, பொறி, நுண்ணுடம்பு, உயிர்க்காற்று 
ஆகிய ஒவ்வொன்றுமே உயிர்‌ என்றல்‌ சாலாதுஎன்பது உண்மையே: 
எனினும்‌ இவை அனைத்தும்‌  ஒருங்குகூடியவழியன்றிச்‌ செயற்பாட 
நிகழ்வதில்‌ ல. ஆதலின்‌ இவ்வனைத்தின்‌ கூட்டமே உயிர்‌ என்பர்‌ 
ஒருசாரார்‌. இவரைச்‌ “சமூக ஆன்மவாதிகள்‌” என்பர்‌. இவற்றின்‌ 
கூட்டத்தால்‌ செயற்பாடு நிகழினும்‌ இவை ஒவ்வொன்றிற்கும்‌ தனித்‌ 


276 

தனியே. இது உடல்‌,.இது பொறி, இது உயிர்க்காற்று என வெவ்வேறு: 
பெயர்‌ இருத்தலானும்‌ இவை அனைத்தும்‌ கூடிய கூட்டத்திற்கு உடம்‌ 
பென்பது பெயரே அன்றி உயிர்‌ எனப்‌ பெயர்‌ . இல்லாமையானும்‌ 
இவ்வனைத்தும்‌ உயிர்க்குக்‌ கருவியாகுமே அன்றி உயிராகாது என்பர்‌ ' 
ஆசிரியர்‌. இதனை மாயா இயந்திர தனுவினுள்‌ ஆன்மா உளது” 
என்னும்‌ தொடர்‌ வீளக்குகின்றது. 
உயிர்‌ - அகக்கருவிகள்‌ (அந்தக்கரணங்கள்‌) அன்று :- 

மனம்‌, புத்தி, சித்தம்‌, அகங்காரம்‌ என்னும்‌ அகக்கருவிகள்‌ 
நான்குமே உயிர்‌ என்பர்‌ ஒருசாரார்‌. . இவரை *“அந்தக்கரணான்ம்‌ 
வாதிகள்‌” என்பர்‌. கருவிகள்‌. நான்கனுள்‌ மனம்‌, கண்‌ முதவிய கருவி 
களின்‌ வாயிலாக ஒருபொருளைப்‌ பற்றும்‌. சித்தம்‌ அதனை இன்ன 
தெனச்‌ சிந்திக்கும்‌. அகங்காரம்‌ அதன்‌ பயனாக இதுதான்‌ எனத்‌. 
துணியும்‌. புத்தி அவ்வாறு துணிந்து கொண்ட ஒன்றனை ஏற்கும்‌. 
இக்கருவிகள்‌ நான்கும்‌ தத்தமக்குரிய செயலைச்‌ : செய்யுமே அன்றி 
ஒன்றற்குரிய செயலைப்‌ பிறிதொன்று செய்யாது. அன்றியும்‌ ஒன்றைப்‌ 
பற்றுதற்கும்‌, சிந்தித்தற்கும்‌, தெளிதற்கும்‌, ஏற்றுக்‌ கோடற்கும்‌: 
காரணமாகுமேயன்றி நான்‌ பற்றினேன்‌, நான்‌ சிந்தித்தேன்‌ என 
அவை ஒவ்வொன்றும்‌ தன்னைத்தான்‌ அறியமாட்டாதாகும்‌, 
ஆதலின்‌ இவ்வகக்கருவிகளைக்‌ கொண்டு அறிவது எதுவோ அதுவே 
உயிர்‌ என்பர்‌ ஆசிரியர்‌, இதனை, “அந்தக்கரணம்‌ அவற்றின்‌ 

ஒன்றன்று” என்ற தொடர்‌ விளக்குகின்றது. ்‌ (தொடரும்‌ ) 


ஸ்ரீ குமாகுருபரர்‌ 1 


தருமையாதீனத்து - முனிபுங்கவரும்‌, திருப்பனந்தாள்‌. ஸ்ரீ 
காசிமடத்‌ தின்‌ முதல்வருமான ஸ்ரீ குமரகுருபரசுவாமிகளின்‌ திருப்‌ 
பெயர்‌ கொண்டு, சமயம்‌, இலக்கியம்‌, அறம்‌ முதலியவற்றை 
எளியநடையில்‌ தெளியச்செய்யும்‌ ஆராய்ச்சிக்கட்டுரைகளுடன்‌ 
திருப்பனந்தாள்‌ ஸ்ரீகாசிமடம்‌ ஸ்ரீமத்‌ காசிவாசி சுவாமிகள்‌ அவர்‌ 
களது ஆணையின்‌ வண்ணம்‌ மாத இதழாக வெளிவருகிறது. 


ஆயுட்‌ சந்தா (உள்நாடு) ரூ. 100 -— 00 
(வெளிநாடு) ரூ. 125 — 00 
ஆண்டுச்சந்தா (உள்நாடு) ரூ. 7T— 50 
(ஸ்ரீலங்கா) ரூ. 10 — 00 
(வெளிநாடு) ரூ. 12-00 


நீர்வாக ஆசிரியர்‌: ப்‌ ஸ்ரீ குமரகுருபரர்‌ 9 
ஸ்ரீ காசிமடம்‌ : திருப்பனந்தாள்‌. 
தஞ்சை மாவட்டம்‌. 612 504, 


[த 
நாரா [பா [ பட்ட 


ஓ இலல காத 
சர்‌ விம 


12/41 (ம. [பம 102 
wpm: 111702 


9) றவ. 2 “ஓழ்‌ ஒறு 


wg rT 1082 109௮5) 


வ dof; 1092 


071௮87 பர 


(09/20 7 ஓ ( 


© 


த்தின்‌ 


"திருநல்லம்‌ (கோனேர்ராஜபும்‌) | 
திருக்கோழம்பத்‌ தலச்‌ சிறப்புக்கள்‌ * 


தருமையாதீனத்‌ தமிழ்ப்புலவர்‌, 
வித்துவான்‌. திரு. வி, சா. குருசாமி தேசிகர்‌ எம்‌.ஏ: 


1. திருநல்லம்‌ ( கோனேரிராஜபுரம்‌ ) 


தஞ்சைமாவட்டம்‌ மாயூரம்‌ வட்டத்தில்‌ ஆடுதுறை புகைவண்டி 
நிலையத்தின்‌ தென்கிழக்கே 10 கி. மீட்டர்தூரத்தில்‌ உள்ளது. இத்‌ 
தலம்‌. ஆடுதுறையிலிருந்து வடமட்டம்‌ செல்லும்‌ பேருந்துகளிலும்‌. 
கும்பகோணமிருந்து வடமட்டம்‌ செல்லும்‌ நகரப்‌ பேருந்துகளிலும்‌ 
செல்லலாம்‌. கும்பகோணம்‌ காரைக்கால்‌ பேருந்துகளில்‌ வருவோர்‌ 
புதூரில்‌ இறங்கி 4 கி. மீ. தென்கிழக்கே செல்ல வேண்டும்‌. சோழ 
நாட்டுக்‌ காவிரித்‌ தென்கரைத்‌ தலங்களில்‌ இது 84 ஆவது தலம்‌. 


, திருநல்லம்‌ என்பது இத்தலத்தின்‌ பழம்பெயர்‌. கோனேரிராஜ. 
புரம்‌ என்று இத்தலம்‌ இன்று வழங்கப்பெறுகிறது. ஞானசம்பந்தர்‌, 
அப்பர்‌ பாடியருளிய இரண்டுதிருப்பதிகங்கள்‌ இத்தலத்திற்குஉள்ளன... 
சோழப்பேரரசியாக விளங்கிய செம்பியன்‌ மாதேவியாரின்‌ திருப்பணி 
கப்‌ பெற்றது இத்தலக்கோயில்‌, இங்குள்ள நடராசர்‌ விக்கிரகம்‌: 
புகழ்பெற்ற தாகும்‌. 


கோயிலமைப்பு :- .*நலமார்‌ மறையோர்வாழ்‌ நல்லம்‌ நகர்‌”என்ற: 
ஞானசம்பந்தர்‌ திருவாக்கின்‌ படி இவ்வூரில்‌ அந்தணர்கள்‌ பலரும்‌ 
வளமோடு வாழ்கின்றனர்‌. ஊரின்‌ நடுவே மேற்கு நோக்கி அமைந்‌ 
துள்ளது கோயில்‌. கோயிலுக்கு எதிரே சக்திதீர்த்தம்‌ விளங்குகிறது. 
குளத்தின்கரையில்‌ தல மரமாகிய அரசு திகழ்கிறது. கட்டைக்‌. 
கோபுரத்தைக்கடந்து உள்ளேசென்றால்‌ 'வெளிப்பிராகாரம்‌. வாயிலின்‌ 
இருபுறங்களிலும்‌ கிழக்கு நோக்கி விநாயகர்‌, முருகன்‌ கோயில்கள்‌ 
உள்ளன. வடக்குப்பிராகாரத்தில்‌ அம்பாள்‌ கோயில்‌ ஒரு 'திருச்சூற்‌ 
றுடன்‌ கிழக்கு நோக்கி விளங்குகிறது. அதையடுத்து. வைத்தீஸ்‌: 
வரர்கோயில்‌ மேற்கு நோக்கிய நிலையில்‌ காணப்படுகிறது. புரூரவ 
மன்னனுக்குக்குட்டநோய்‌ தீர்த்தருளியவர்‌ இம்மூர்த்தி. எதிரே தந்தி. 
இல்லை. நந்தி இல்லாத இவ்வாலயத்தில்‌ ஜபம்செய்தால்‌ ஒன்றுக்குப்‌ 
பதின்மடங்கு ஜபபலன்‌ பெறுவர்‌ என்று கூறப்படுகிறது. 


278 


வெளிப்பிராகாரத்தை வலம்வந்து ஆலயத்தின்‌ உள்ளேதுழையும்‌ 
நுழைவாயிலில்‌ பெரிய மண்டபம்‌ காணப்படுகிறது. திருவிழாக்காலங்‌. 
களில்‌ சுவாமி எழுந்தருளிக்‌ காட்சிகொடுக்கும்‌ இம்மண்டபம்‌ கருங்கல்‌ 
லால்‌ - நல்ல வேலைப்பாடுகளுடனும்‌ சித்திரங்களுடனும்‌ திகழ்கிறது. 
பட கொடிமரம்‌, நந்தி, பலிபீடங்கள்‌ இங்குள்ளன . 


ர றுத்துள்ன்‌ வாயில்‌ . மூன்று நிலைகளுடைய இரசஜகோபுரத்‌: 
தோடு திகழ்கிறது. இரண்டாம்‌ வாயிலைக்‌ கடந்து உள்ளே சென்றால்‌ 
மகாமண்டபம்‌. கன்னிமூலையில்‌ விநாயகரின்‌ பல்வேறு வடிவங்கள்‌ 
உள்ளன. மகாமண்டபம்‌ நடராஜ சபையாகத்‌ திகழ்கிறது. இம்‌ 
மண்டபத்தில்தான்‌ இத்தலத்தின்‌ புகழ்பெற்றமூர்த்தியாகிய நடராஜர்‌ 
ஸி விளங்குகிறார்‌. அருகில்‌ பஞ்சமூர்‌ த்திகளின்‌ திருவுருவங்களும்‌ பிற 
திருவுருவங்களும்‌ எழுந்தருளுவிக்கப்‌ பெற்றுள்ளன. நடராசருக்கு 
அருகில்‌ கிழக்குநோக்கி முருகன்‌. கஜலக்ஷ்மி திருவுருவங்கள்‌ 
உள்ளன. மண்டபத்தைக்கடந்து முதல்திருச்சுற்றை வலம்வரலாம்‌. 
இப்பிராகாரத்தில்‌ பயிரவர்‌, சூரியன்‌ மற்றும்‌ பல சிவலிங்கஹர்‌ த திகள்‌: 
அள்ளனர்‌. சண்டேசுவரர்கோயில்‌ உள்ளது. 


சுவாமி விமானம்‌ சோழர்‌ கலைப்பாணிகளோடு அழகிய பெரிய 
விமானமாகத்‌ திகழ்கிறது. கர்ப்பக்கிருகக்‌ கோஷ்டங்களில்‌, வடக்கே 
இடபாரூடர்‌, துர்க்கை, பிக்ஷ£டனர்‌, பிர்மா திருவுருவங்கள்‌ உள்ளன. 
கிழக்கே இலிங்கோற்பவர்‌ உருவம்‌ உள்ளது. இருபுறங்களிலும்‌ 
திருமாலும்‌ பிரமனும்‌ தனித்தனி உருவங்களில்‌ விளங்குகின்றனர்‌. 
தெற்கே தக்ஷிணாமூர்த்தி, நடராசர்‌, விநாயகர்‌, அகத்தியர்‌ திருவுருவங்‌ 
கள்‌ உள்ளன. செம்பியன்மாதேவி, கண்டராதித்தர்‌ சிவலிங்கத்தை 
வழிபடும்‌ புடைப்புச்‌ சிற்பங்கள்‌. கோயிலில்‌ உள்ளன. வலம்வந்து 
உள்வாயிலைக்‌ கடந்து அர்த்த மண்டபத்தை அடைந்து சுவாமி 
சந்நிதியை அடைகின்றோம்‌. இருபுறங்களிலும்‌ சோழர்காலத்‌ துவார 
பாலகர்‌ திருவுருவங்கள்‌ உள்ளன. விநாயகர்‌ எழுந்தருளியுள்ளார்‌. 


கர்ப்பக்கிருகத்தில்‌ விளங்கும்‌ உமாமகேசுவரர்‌ மிக்க அழகுடைய 
திருவுருவத்தோடு காட்சிதருகிறார்‌. சிவலிங்கமூர்த்தியின்‌ பாணம்‌ 
பெரியது. சுவாமி சந்நிதியில்‌ நின்று, 


££ குளிரும்‌ மதிசூடிக்‌ கொன்றைச்‌ சடைதாழ 
மிளிரும்‌ அரவோடு வெண்ணூல்‌ திகழ்மார்பில்‌ 
தளிரும்‌ திருமேனித்‌ தையல்‌ பாகமாய்‌ 
நளிரும்‌ வயல்சூழ்ந்த நல்ல நகரானே ** 


என்ற தேவாரத்தை ஓதி வழிபட்டு மகிழலாம்‌, 


275 


தலச்சிறப்பு :- இத்தலத்திற்கு வடமொழியில்‌ ரம்‌ ஓன்று 
உள்ளது. ' இந்நூலில்‌, திருமாலுடைய ஆணைப்படி இக்கோயில்‌... 
பூமிதேவியால்‌ கட்டப்பட்டதால்‌ இத்தலம்‌ பூமீசுவரம்‌ என்று பெயர்‌ 
வழங்கப்பட்ட செய்தி இடம்பெற்றுள்ளது. புரூரவஸ்‌ என்ற மன்னன்‌ 
இங்குள்ள பெருமானை வழிபட்டுத்‌ தனக்குவந்த குட்டநோய்‌ தீர்ந்து 
_ தன்நன்றியறிதலுக்கு அறிகுறியாக இப்பெருமானுடைய விமானத்‌. 
“ தைப்‌ பொன்வேய்ந்து அழகுறுத்தினான்‌; இக்கோயிலில்‌ வைகாசி 
விசாகந்தோறும்‌ திருவிழா . நடத்த பித்த என்ற 
_ வரலாறும்‌ தலபுராணத்தில்‌ வர்க ட அதி 
அரசமரத்தைத்‌ தலமரமாகக்‌ கொண்ட சிறந்த தலங்கள்‌ மூன்று. 
ஒன்று - காசி. இரண்டு - திருவாவடுதுறை. மூன்று - இத்தலம்‌. 
தி இத்தலத்திலுள்ள திருக்குளத்தில்‌ நீராடி இறைவனைவழிபட்டு , 
“அரசை வலம்‌ வருவோர்‌ மக்கட்பேறு முதலிய ட லாதலிககளுளு, 
பெறுவார்கள்‌. ந்‌ ப 


திக்குப்பாலகர்கள்‌ பூசைசெய்த தலங்களாகிய நாகம்பாடி. - 
இந்திரன்‌, அன்னியூர்‌ - அக்னி. கருவேலி - இயமன்‌, வயலூர்‌- நிருதி: 
சிவனாரகர்‌ம்‌ - வருணன்‌, அகலங்கண்‌ - வாயு, புதூர்‌ -குபேரண்‌, : 
தல்லாவூர்‌ - ஈசானன்‌ ஆகிய எட்டு தலங்களும்‌, பிரம விஷ்ணுக்கள்‌ 
பூசித்த வைகல்‌ - பிரமன்‌, திருவீழிமிழலை - விஷ்ணு ஆகிய இருதலங்‌ 
களும்‌ சூழ்ந்து விளங்க இத்‌ தலம்நடுநாயகமாகத்‌ திகழ்கின்றது. 


மூர்த்திகள்‌ :- இறைவன்‌ திருப்பெயர்‌ - அருள்மிகு உமாமகே : 
சுவரர்‌. பூமிதேவி பூசித்ததால்‌ பூமிநாதர்‌ எனவும்‌ வழங்கப்பெறுவர்‌- 
நக நல்லம்‌ உடையார்‌ எனக்‌ கல்வெட்டுக்களில்‌ வழங்கப்பெறுகிறது - 
அம்பிகை திருப்பெயர்‌ அருள்மிகு மங்களநாயகி. ஸ்ரீ தேக்செளந்தரி. 
எனவும்‌ வழங்கப்பெறுகிறார்‌. தீர்த்தம்‌ - சக்திதீர்த்தம்‌. கங்கைக்குச்‌ 
“சமமானது. தலமரம்‌ - அரசு. ்‌ ந 


வரலாற்றுச்‌ சிறப்புக்கள்‌ :- இத்திருக்கோயிலை மதுராந்தக 
தவனான உத்தம சோழன்‌ தாயும்‌, கண்டராதித்த சோழன்‌ 
மனைவியுமான செம்பியன்‌ மாதேவி கருங்கல்‌ திருப்பணியாகக்கட்டினாள்‌ 
என்பது குறிப்பிடத்தக்க பெருமைக்குரியது . 


கண்டராதித்தர்‌: திருவிசைப்பாவில்‌ தில்லைத்‌ திருப்பதிகம்‌ 
அருளிய சோழமன்னர்‌. கி. பி. 950 முதல்‌ 957 வரை சோழ 
*” நாட்டை அரசு புரிந்தவர்‌. இவர்‌ தம்‌ மனைவியாரே செம்பியன்‌ மாதேவி 
யாவர்‌. கண்டராதித்தனுக்குச்‌  செம்பியன்மாதேவிபால்‌ பிறத்க ட்‌ 
காட்‌! அ மதுராந்தக உத்தம சோழனாவார்‌. 


280 


்‌ செம்பியன்மாதேவி சிவஞானியாக விளங்கிய. தம்‌ கணவர்‌” 
"இறந்தபின்‌. அவர்‌ நினைவாக இத்தலத்தில்‌ கண்டராதித்தம்‌ என்று 
யெயரில்‌ இத்திருக்கோயிலைக்‌ கற்றளியாகப்‌ புதிப்பித்துக்‌ கட்டியுள்‌ 
னார்‌. இச்செய்தி தெற்குப்‌ பிராகாரத்திலுள்ள கண்டராதித்தரின்‌ 
கற்படிமத்தின்கீழ்ப்‌ பொறிக்கப்பெற்ற கல்வெட்டாலறியலாம்‌. 


கல்வெட்டுக்கள்‌ :- கோனேரிராசபுரத்துக்கோயிலுக்கு மானிய 
மாகப்‌ பூங்குடியில்‌ 12 வேலி நிலமும்‌ முசிட்டக்குடியில்‌ 4 வேலி 
திலமும்‌ இருந்தன என்றும்‌, அவற்றிலிருந்து பஞ்சவாரவாரியமாக 
அரசுக்குக்‌ கிடைத்த 800 கலம்‌ நெல்லைக்‌. கோயிலுக்கே உத்தம 
சோழன்‌ .அளித்ததையும்‌, மேலும்‌ ஈழநலம்‌ கிராமத்தில்‌ 12 வேலி 
நிலத்தை மன்னன்‌ இக்கோயிலுக்கு வழங்கியதையும்‌ அக்கல்வெட்‌ 
டுக்கள்‌ கூறுகின்றன. மேலும்‌ அவ்வப்போது உத்தமசோழன்‌ இக்‌. 
கோயிலுக்கு வழங்கிய திப்நதங்கள்‌ கல்வெட்டுக்களில்‌ குறிப்பிடப்‌ 
Me 


ணவ ரி பலவகை நிவேதனங்கள்‌ சந்தனக்காப்பு 
தூபதீபம்‌ செம்பியன்‌ மாதேவியின்‌ பிறந்தநாள்‌ விழாவழிபாடு மார்கழித்‌ 
திருவாதிரை வைகாசி விசாகம்‌ ஆகிய திருவிழாக்களில்‌ அந்தணர்‌ 
கட்கும்‌ ஏனைய அடியார்கட்கும்‌ உணவிடல்‌, சந்தனம்‌ அரைப்பா 
ருக்கு ஊதியம்‌, திருவிழாக்காலங்களில்‌ வாகனம்‌ தூக்குவோர்‌ பூப்‌ 
பறிப்போர்‌ மாலைதொடுப்போர்‌ மெழுகுவோர்‌ பாடுவோர்‌ அந்தணர்‌ 
கணக்கர்‌ தச்சர்‌ கொல்லர்‌ முதலியோர்‌ ஊதியங்கள்‌. கோயிலைப்‌ 
பழுதுபார்க்கும்‌ செலவு, அபிடேகச்‌ செலவு முதலியவற்றிற்கு வழி 
வகுத்து நிபந்தங்கள்‌ அளித்துள்ளதைக்‌ கல்வெட்டுக்கள்‌ தெரிவிக்‌ 
கின்றன. இக்கல்வெட்டு கோயில்நிலங்கள்‌ குடிமக்கள்‌ பலரது 
ஸாம்க்கை வருவாய்க்கு உதவும்‌ நிலையில்‌ விளங்குவதைத்‌ தெரிவிக்‌ 
கிஐது. 


மூலத்தான த்தைச்சுற்றி விளங்கும்‌ திருநடைமாளிகை, முதல்‌ 
. இராசராசன்காலத்து ஆதனூர்‌ அருள்மொழித்தேவனால்‌ கட்டப்பட்ட 
தாகும்‌. கோயிலின்‌ கோபுரம்‌ வேங்கிபுரம்‌ முதலிப்‌ பிள்ளையின்‌ 
தன்கொடையால்‌ அமைக்கப்பட்டது. இராசராசனுடைய 12 ஆம்‌ 
ஆண்டில்‌ கைக்கோளர்‌ இனத்தைச்சார்ந்தவளும்‌ அந்தப்புரத்துப்‌ 
பணிப்பெண்ணுமான நக்கன்‌ நல்லத்தடிகள்‌, உமாமகேசர்‌ சண்டே சர்‌ 
செப்புத்திருமேனிகளைச்செய்து  வழங்கியுள்ளாள்‌. குந்தவைப்பிராட்‌ 
யாரும்‌ இக்கோயிலுக்குப்‌ பல நன்கொடைகள்‌ வழங்கியுள்ளார்‌. . 
இராசராசன்‌, இராசேந்திரன்‌, (முதல்‌ இராசாதிராசன்‌, இரண்டாம்‌ 
இராசேந்திரன்‌, முதற்‌ குலோத்துங்கன்‌... மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌... 
மூன்றாம்‌ இராசராசன்‌ ஆகியோர்‌ காலக்‌ கல்வெட்டுக்களும்‌ இக்‌. 


281 


pg 


6 
“கீகாயிலில்‌ உள்ளன. இவற்றை நோக்க சுமார்‌ 8$ நூற்றாண்டு அரச 


பரம்பரையினர்‌, குடிமக்கள்‌ ஆகியோரின்‌ ஆதரவையும்‌ நன்கொடை 


“களையும்‌ பெற்று இத்திருக்கோயில்‌ பொலிவுற்று விளங்கியதைக்‌ கல்‌ 


வெட்டுக்கள்‌ காட்டுகின்றன. 


தேவாரத்திருப்பதிகங்களும்‌ பாடல்களும்‌ : . திருநல்லத்திற்கு 
ஞானசம்பந்தர்‌ அருளிய திருப்பதிகம்‌ முதல்‌ திருமுறையில்‌ 85 வது 
பதிகமாகவும்‌ அப்பர்‌அருளிய திருப்பதிகம்‌ ஐந்தாம்‌ . திருமுறையில்‌ 
48 வது பதிகமாகவும்‌ திகழ்கின்றன. தனிப்பதிகங்களன்றி வேறு 
திருப்பதிகங்களில்‌ இத்தலம்‌ ,குறிப்பிடப்பெற்றிருத்தலைப்‌ பின்வரும்‌ 
அட்டவணையால்‌ அறியலாம்‌, அட்டவணையில்‌ முதலில்‌ குறிப்பிடப்‌ 


ப பெறும்‌ எண்‌ திருமுறை எண்‌. இரண்டாவது குறிப்பிடப்பெறும்‌ எண 
பதிக எண்‌; மூன்றாவதாகக்‌ குறிப்பிடப்பெறுவது பாடல்‌ எண்‌... 


28-91, 5-85-5, 6-2-2, 6-7-1, 6-10-10, 6-138-8, 


8-225, 6-25-10, 6-9-7, 6-10-10, 6-71-4, 6-829. 


கல்லால்‌ நிழன்மேய கறைசேர்‌ கண்டாவென்‌ (று) 
எல்லா மொழியாலு மிமையோர்‌ தொழுதேத்த 
வில்லால்‌ அரண்மூன்றும்‌ வெந்து விழவெய்த 
நல்லான்‌ நமையாள்வான்‌ நல்லம்‌ நகரானே. 


.நலமார்‌ மறையோர்வாழ்‌ நல்ல நகர்மேய 

கொலைசேர்‌ மழுவானைக்‌ கொச்சை யமர்ந்தோங்கு 

தலமார்‌ தமிழ்ஞான சம்பந்‌ தன்‌ சொன்ன 

கலைக ளிவைவல்லார்‌ கவலை கழிவாரே. - சம்பந்தர்‌- 


'பொக்கம்‌ பேசிப்‌ பொழுது கழியாதே. 

துக்கந்‌ தீர்வகை சொல்லுவன்‌ கேண்மினோ 
தக்கன்‌ வேள்வி தகர்த்த தழல்வண்ணன்‌ 
நக்கன்‌ சேர்நல்லம்‌ நண்ணுதல்‌ நன்மையே. 


தமக்கு நல்லது தம்முயிர்‌ போயினால்‌ 
இமைக்கும்‌ போது மிராதிக்‌ குரம்பைதான்‌ 
உமைக்கு நல்லவன்‌ தானுறை யும்பதி. 
நமக்கு நல்லது நல்ல மடைவதே, 


உரைத்‌ ளர்ந்துட லார்‌ நடுங்‌ காமுனம்‌ 
தரைவி டையுடை யானிடம்‌ நல்லமே 
பரவு மின்பணி மின்பணி வாரொடே hu 
விரவு மின்விர வாரை விடுமினே, - நாவுக்கரசர்‌. 


ஞ்வு 


2. திருக்கோழம்பம்‌ . : ல்‌ 


இத்தலம்‌ தஞ்சைமாவட்டத்தில்‌ தரசிங்கன்பேட்டைபுகைவண்டி 
திலையத்திலிருந்து தென்கிழக்கே 4 கி.மீட்டர்‌ தூரத்தில்‌ உள்ளது. 
மாயூரத்திலிருந்து பேராவூர்‌ செல்லும்‌ பேருந்தில்‌. திருவாலங்காடு, 
திருவாவடுதுறை . வழியாகச்சென்று மல்லார்‌ பேட்டையில்‌ இறங்கி, 
தெற்கே 1 கி. மீட்டர்‌ தரம்‌ சென்றால்‌ இத்தலத்தை . எளிதில்‌ 
அடையலாம்‌. மட்சாலை உள்ளது. கும்பகோணம்‌ காரைக்கால்‌ வழி : 
கில்‌ பேருந்தில்‌ வருவோர்‌ புதூரில்‌ இறங்கி வடக்கே 2கி. மீ, தூரம்‌: 
வரவேண்டும்‌. மட்சாலை உள்ளது... | 

தலப்பெருமை :- இத்தலம்‌ சோழநாட்டுக்‌ காவிரித்‌ தென்கரைத்‌ ஐ 
குலங்களில்‌ முப்பத்தைந்தாவது தலம்‌. - ஞானசம்பந்தர்‌ நாவுக்கரசர்‌ 
பாடியருளிய இரண்டு திருப்பதிகங்களைப்பெற்றது இத்திருக்கோயில்‌; 
அம்பிகை பசு உருக்கொண்டு சாபநீக்கம்‌ கருதிப்‌ பல தலங்களையும்‌ 
வழிபட்டுக்கொண்டு ஆவடுதுறைக்கு வரும்போது இத்தலத்தை. 
அடைந்து வழிபட்டு அருள்‌ பெற்றார்‌ என்பது தலபுராணம்‌. .பசுவின்‌ 
காற்குளம்பு இடறியபோது வெளிப்பட்ட மூர்த்தி இங்குள்ள பெருமான்‌ 
ஆதலின்‌ கோகிலேசுரர்‌ என வழங்கப்பெறுகிறார்‌. பசுவின்‌ குளம்பு 
சிவலிங்கத்தில்‌ ஆவுடையாரில்‌ காணப்படுகிறது. தலம்‌ திருக்கொளம்‌ 
யியம்‌ திருக்கோழம்பம்‌ என வழங்கப்பெறுவதாயிற்று, கோழம்பம்‌: 
என்பதற்குக்‌ குழப்பம்‌ என்று பொருளுண்டு ஆதலின்‌ பகைவர்களின்‌ 
குழப்பம்‌ நிகழ்ந்த இடம்‌ என்று வரலாற்றாசிரியர்‌ கருதுவர்‌. 


திருமுறைவாணர்கள்‌ திருமுறை ஓதுதற்கு முன்னால்‌ விநாயக ௩ 
வணக்கம்‌ கூறியபின்‌ முருகவணக்கமாக இத்தலத்திருப்பாடலாகிய, - 


சமர சூரபன்‌ மாவைத்‌ தடிந்தவேற்‌ 
குமரன்‌ தாதைந்ற்‌ கோழம்பம்‌ மேவிய 
அமரர்‌ கோவினுக்கு அன்புடைத்‌ ௦ தொண்டர்கள்‌. 
அமர லோகமது ஆளுடை யார்களே. 
என்ற பாடல்‌ இத்தலத்திறைவன்‌ மீது அப்பர்‌ பாடியருளியதாகும்‌.. 
சந்தன்‌ என்னும்‌ வித்தியாதரன்‌ தேவேந்திரனால்‌ குயிலாகம்‌. 
போகும்படி சாபம்பெற்று இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழி - 
டுப்‌ பழைய உருவம்‌ பெற்றான்‌ என்பது இத்தலத்தின்‌ சிறப்பு 
வரலாறு. 
கோயிலமைப்பு :- சின்னஞ்சிறிய கிராமம்‌. நாற்புறமும்‌ வயல்‌ | 
களும்‌ சோலைகளும்‌ சூழ்ந்துள்ளன. கோயில்‌ ஊர்நடுவே கிழக்கு. : 
தேக்கி. அமைந்துள்ளது. மிகவும்‌, பழுதடைந்துள்ள இக்கோயில்‌ 
விணுவில்‌ திருப்பணிகள்‌ செய்யப்‌ படவேண்டிய நிலையில்‌ உள்ளது. 
காத்‌ ரே திருக்குளம்‌, கட்டைக்கோபுர ம கடந்தவுடன்‌ அவக 


283 


பிராகாரம்‌. நந்தி பலிபீடங்களை அடுத்து வசந்தமண்டபம்‌ அடிப்‌ 
பகுதிமட்டும்‌ உள்ளது. அடுத்து அம்பாள்‌ கோயில்‌; 


அம்பாள்கோயிலை அடுத்து இராஜகோபுரம்‌ மூன்று நிலைகளை 
உடையதாய்ப்‌ பழுதடைந்தநிலையில்‌ காணப்படுகிறது. - அதைக்‌ 
கடந்து உள்ளே சென்றால்‌ மகாமண்டபம்‌. நடராஜர்‌எழுந்தருளும்‌ 
விமானப்பகுதி இடிந்து சிதைந்துள்ளது. உட்பிராகாரத்தில்‌ மேற்குப்‌ 
பகுதியில்‌ கன்னி மூலையில்‌ விநாயகர்‌ அதையடுத்து அப்பர்‌, முருகன்‌, 
சிவலிங்கம்‌, கஜலக்ஷ்மி திருவுருவங்கள்‌ உள்ளன. வடக்குப்‌ பிரச 
காரத்தில்‌ சண்டேசுரர்‌ கோயில்‌உள்ளது. மகாமண்டபத்தில்‌ பைரவர்‌ 
உள்ளனர்‌. 


கர்ப்பக்கிருகக்‌ கோஷ்டங்களில்‌ தெற்கே விநாயகர்‌ நடராஜர்‌ 
அகத்தியர்‌ சட்டைநாதர்‌ தஷிணாமூர்த்தி ஆகியோரும்‌, மேற்கே. இரு 
புறங்களிலும்‌ திருமால்‌ பிரமர்‌ திருவுருவங்கள்‌ விளங்க இலிங்கோற்பவ 
மூர்த்தியும்‌, வடக்கே பிரமன்‌, இடபாரூடர்‌, . துர்க்கை, பிக்க டனர்‌ 
திருவுருவங்களும்‌ உள்ளன. சோழமன்னர்களின்‌ திருப்பணிகளைப்‌ 
பெற்றுள்ள இக்கோயில்‌ சிற்பங்கள்‌ கோனேரிராசபுரம்‌ திருக்கோயி 
லமைப்பை ஒத்துள்ளது. 2 
அர்த்தமண்டபத்தில்‌ நந்தி பலி. பீடங்கள்‌ விநாயகர்‌ துவார 
பாலகர்‌ விளங்குகின்றனர்‌. கருப்பக்கிருகத்தில்‌ அருள்மிகு கோகிலே 
ஸ்வரர்‌ . விளங்குகின்றார்‌. இக்கோயிலின்‌ திருவுலாத்‌ திருவுருவங்கள்‌ 
அனைத்தும்‌ வேறுகோயிலில்‌ பாதுகாப்பாக வைக்கப்‌ பெற்றுள்ளன. 
சந்தியில்‌ நின்று, 3 
நீற்றானை நீள்சடைமேல்‌ நிறைவுள்ளதோர்‌ 
ஆற்முனை அழகமர்மென்‌ முலையாளையோர்‌ 
கூற்றானைக்‌ குளிர்பொழிற்‌ கோழம்பம்‌ மேவிய 
ஏற்றானை ஏத்துமின்‌ நும்‌ இடர்‌ ஏகவே. 
என்ற தேவாரப்‌ பாடலை ஓதி வழிபடலாம்‌. 
வெளிப்பிராகாரத்தில்‌ அம்பாள்‌ கோயில்‌ உள்ளது. அருள்மிகு. 
செளந்தரநாயகி தன்‌ பெயருக்கு ஏற்ப அழகுக்கு ஒருவரும்‌ ஒவ்வாத. 
அம்மையாகத்‌ திகழ்கிறாள்‌. 
தேவாரத்‌ திருப்பதிகங்களும்‌ . பாடல்களும்‌ :- திருக்கோழம்‌ 
பத்திற்கு ஞானசம்பந்தர்‌ அருளிய திருப்பதிகம்‌ இரண்டாம்‌ திருமுறை 
யில்‌ பதின்மூன்றாவது திருப்பதிகமாகவும்‌ அப்பர்‌ அருளிய திருப்பதிகம்‌ 
ஐந்தாம்‌ திருமுறையில்‌ அறுபத்துநான்காவது திருப்பதிகமாகவும்‌ 
விளங்குகின்றன. வேறு திருப்பதிகங்களிலும்‌ இத்தலம்‌ இடம்‌ பெற்‌. 
றுள்ள விபரம்‌ கீழேதரப்படுகிறது. முதல்‌ எண்‌ - திருமுறை. இரண்‌ 
டாவது எண்‌ - பதிகம்‌. மூன்றாம்‌ எண்‌ - பாடல்‌. 2-897. 
6-—17—8, 8-752, 


தேவிபாகவதக்‌ கதை 9. 


64 ்‌ ஓ ப்‌ ப்‌ 99 
உண்மைகள்‌ உலவுகின்றன : 
வித்துவான்‌. திரு. கா ம. கண்ணப்பன்‌ 
சரியாதி அரசனின்‌ ஒரே மகள்‌ சுகன்னியா. ன்‌ செய்த 
பிழையை எண்ணித்‌ தன்வாழ்வையே தியாகம்‌ செய்த உத்தமி அந்த 
அரசிளங்குமரி. 


முள்ளால்‌ கண்ணைக்‌. குத்திய பாவத்திற்காக முனிவருக்குப்‌ 
பத்தினியான அவள்வரலாறு புனித வரலாறு ! 


கண்ணிழந்த. வயதான கணவருக்கு அவள்கற்பும்‌ கடமையுணர்‌ 
வும்தான்‌ இரண்டு கண்கள்‌ ! இரண்டு கால்கள்‌ ! இரண்டு கைகள்‌. 


அவள்‌. இளமையைக்‌ கற்பிலே கலந்தவள்‌ ! தன்‌ அழகினைக்‌ 
கடமையிலே. கரைத்தவள்‌ ! தன்‌ சுகத்தைப்‌ பணிவிடையிலே பங்கு 
போட்டவள்‌ ! : 


என்ன ஆனால்‌ என்ன? பெண்ணுக்கு இளமை ஒருபகை; அழகு 
-அவளுக்கு ஒருவிரோதி ! 


இளமையும்‌ அழகும்‌ - இறைவனால்‌ அளிக்கப்பெற்ற பெண்கள்‌, 
தும்‌ கற்பைக்காக்க உலகில்‌ எதிர்நீச்சல்‌ i ர பப ந 


சுகன்னியா விதிவிலக்கா 2 டக த்‌ சூறாவளி வீசி 
வீசிச்‌ சுழற்றியது. 


Kk 
அடர்ந்து படர்ந்து கிடந்தது அந்தக்காடு. அதன்‌ நடுவே 
-அழகான சிற்றோடை. சலசல என ஓடும்‌ அந்த ஓடையில்‌ குளித்து 
விட்டுத்‌ தன்‌ தளிர்மேனி அசைய அன்ன நடையிட்டு, ஆசிரமத்தை 
நோக்கி அடியெடுத்து வைத்தாள்‌ சுகன்னியா. 


ஓ த்தமப்பெண்ணே ! சற்று நில்‌ ?* -- இரண்டு இளைஞர்கள்‌ 
-அவளை இடை மறித்து நிறுத்தினார்கள்‌. ்‌ 


இனிய நாதத்தை இசைத்துக்கொண்டிருந்த சுகன்னியாவின்‌ 
இதயம்‌ பறையடிக்கத்தொடங்கியது, 


“ அழகுத்‌ திருவுருவே! இளமைவளர்‌ பெட்டகமே! அசைந்து 
நடந்துவரும்‌ அன்னமென நின்றவளே ! 1” எதிரில்‌ நின்ற இருவரும்‌ 


285 


சுகன்னியாவின்‌ அழகினை ஒரு கவிஞனைப்போல வருணித்துக்‌ 
கொண்டே இருந்தார்கள்‌. ்‌ 


சுகன்னியாவின்‌ முகம்‌ சிவந்தது: நாணத்தால்‌ மட்டும்‌ அன்று? 
- அவள்‌ நாணயத்தால்‌......அச்சத்தால்‌...... கற்புக்குருதி உடலெங்கும்‌ 
கனன்று ஓடியதால்‌ ! : 


எ உன்‌ பாதம்‌ பூமியில்‌ பட்டுப்‌ பளபளப்பை இழக்கிறது ; உன்‌ 
அழகு இந்தக்‌ கொடிய காட்டில்‌ குலைந்துபோய்க்கொண்டிருக்கிறது; 
உன்‌ இளமையும்‌ அழகும்‌ எங்கள்‌ உள்ளங்களை நார்நாராகக்‌ கிழித்துப்‌ 
“போடுகிறது 25 


சுகன்னியா முகத்தைத்‌ திருப்பிக்‌ கொண்டாள்‌ 


நீ யார்‌? அரசிளங்குமரிபோல்‌ இருக்கிறாயே ! உன்‌ கணவர்‌ 
யார்‌ 2 உனக்கு ஏன்‌ இந்தத்‌ தவ உடை ? என்ன குறை உனக்கு 
ஏற்பட்டது 2” 


கேள்விகள்‌ கணைகளாகப்‌ புறப்பட்டன; சுகன்னியா பதில்கூறத்‌ 
தயாரானாள்‌; ஏனென்றால்‌ மெளனம்‌ சமயத்தில்‌ விபரீதத்தை உண்டு 
யபண்ணிவிடக்கூடும்‌ ! ்‌ 


“நீங்கள்‌ யார்‌ 2”: -- கேள்வி பிறந்தது. 


“சூரியபுத்திரர்கள்‌?ஜ அஸ்வனி தேவதைகள்‌ என்று எங்களைச்‌ 
சொல்வார்கள்‌ .”* 


“என்பெயர்‌ சுகன்யா; சரியாதி அரசனின்‌ ஒரேமகள்‌; குருடரான 
வயதான ஒருநல்ல முனிவரின்‌ பத்தினி நான்‌: தவமுணிவரின்‌ 
தொண்டு அல்லாமல்‌ உலக இச்சைகளிலே கருத்தைச்‌ செலுத்துபவள்‌ 
அல்லள்‌ நான்‌?” 


சுகன்னியா தன்‌ நெடுங்கதையைச்‌ சிறுகதையாகச்‌ சொன்னாள்‌... 
சொல்லப்போனால்‌, விடுகதைபோலச்‌ சிலவரிகளிலேயே சொல்லி 
விட்டாள்‌. 

“பெண்ணே ! அரசகுடும்பத்தில்‌ ஒரே மகளாய்ட்‌ பிறந்த நீ 
சுகபோகங்களை அனுபவிக்காமல்‌, மான்தோலைத்‌ தரித்து, இளமை 
மைக்‌ கொன்றழிக்கும்‌ உன்னைக்‌. கண்டு நாங்கள்‌ மிகவும்‌ மனம்‌ 
தளர்கிறோம்‌; இளமையின்‌ அருமையை இன்னொரு இளமைதானே 
நன்றாக உணரமுடியும்‌'” 

சுகன்னியா மனம்‌ புழுங்கினாள்‌; அவர்கள்‌ அறியாமையையும்‌, 


விகாரமான எண்ணங்களையும்‌ எண்ணித்‌ தனக்குள்ளே சிரித்துக்‌ 
கொண்டாள்‌. 


286 


££ இளமையும்‌ அழகும்‌......... தவமும்‌ வயோதிகமும்‌ உடைய 
வருக்குச்‌ சொந்தம்‌! கிழவருக்குக்குமரி!  குருடருக்கு ட 
சுகன்னியா ! நீ உன்னை அழித்துக்கொள்கிறாய்‌ ”* 


கன்னியா, தன்‌ கணவரை உள்ளத்தில்‌ தெய்வமாக ஆராதிக்‌ 
கிறாள்‌ ; * அபசார வார்த்தைகளைக்‌ கேட்கவேண்டி இருக்கிறதே * 
என்று தன்‌ காதுகளைப்‌ பொத்திக்கொண்டாள்‌. 


சூரியபுத்திரர்கள்‌ விடுவதாயில்லை; மேலும்‌ பேசினர்‌. 


“* தாங்கள்‌ சொல்வதைக்கேள்‌; ஒன்றுக்கும்‌ உதவாத கிழவரால்‌, 
அந்தக்குருடரால்‌ உன்னழகை ரசிக்கமுடியாது! அவரைவிட்டு 
உடனே நீங்கு; அரசகுமரி நீ; நாங்கள்‌ இளைஞர்கள்‌ ; எங்களில்‌ 
ஒருவரே உனக்குப்‌ பொருத்தம்‌ ; நீயே தேர்ந்தெடுத்துக்கொள்‌ ** 


அந்த மாயைச்‌ சொற்கள்‌ உடைந்த கண்ணாடிச்‌ சிதறல்போல்‌ 
ஒலித்தன சுகன்யாவிற்கு ! 

“- போதும்‌ உங்கள்‌ அறவுரை ; நீங்கள்‌ சூரிய புத்திரர்‌ என்று 
சொல்லிக்கொள்ள அருகதை அற்றவர்கள்‌ ; ஓர்‌ உத்தமியின்‌ சாபம்‌ 
உடனே பலித்துவிடும்‌ என்பது உங்களுக்கே தெரியும்‌ ; காம. விகா 
ரத்தால்‌ கண்டதையும்‌ பேசும்‌ உங்களைக்‌ கணப்பொழுதில்‌ அழித்திட 
மூடியும்‌ ; அதைச்செய்ய நான்‌ தயாராய்‌ இல்லை” 

சுகன்யா கடுகி நடக்க முற்பட்டாள்‌. 

அஸ்வனி தேவதைகள்‌ அஞ்சினர்‌ ; வியந்தனர்‌ ; அவள்‌ 
பத்தினித்‌ தவம்‌ அவர்களுக்குப்‌ பெருமகிழ்ச்சி தந்தது. ன்‌ 

“உத்தமியே ! உன்‌ பதிவிரதா தர்மத்தை மெச்சினோம்‌ 2 
உனக்கு ஒன்று செய்ய எண்ணியுள்ளோம்‌ ; நாங்கள்‌ தேவதைகள்‌ 
ஆனதால்‌ நீ. விரும்பும்‌ எதையும்‌ கேட்கலாம்‌ ; கேள்‌ ** 

அவள்‌ பதிலே பேசவில்லை. 


உண்‌ கணவரைக்‌ கண்ணுடையவராக்குவோம்‌ 5 அவர்‌ ஒளி 
பெற்ற கண்களோடு, அழகுமிக்க இளைஞராகவும்‌ ஆவார்‌ ?* 

சுகன்னியா தன்‌ கணவரின்‌ நலத்தைத்‌ தவிர வேறு எண்ணம்‌ 
இல்லாதவள்‌ ; ஆகவே ஆவலோடு அவர்களை “எப்படி” என்பது 
போல்‌ பார்த்தாள்‌. 


4 தாங்கள்‌ இருவர்‌, உன்‌ கணவர்‌ ஆகிய மூவரும்‌ ஒரேமாதிரி 
உருவம்‌ முதலியவற்றோடு உன்‌ எதிரில்‌ நிற்போம்‌ ; மூவரில்‌ உன்‌ 


கணவரைக்‌ கண்டறிந்து மாலையிடவேண்டும்‌ ; 5 அப்போது தான்‌... 


287 


சுகன்னியா கலக்கமுற்றாள்‌ ! அவளுக்குக்‌ கடவுள்‌ துணை 
செய்யும்‌ என்ற நம்பிக்கை உண்டு ! 


நேரே ஆசிரமம்‌ சென்று, தன்‌ கணவராகிய முனிவரிடம்‌ நிகழ்ந்த- 
வைகளைக்‌ கோவையாக எடுத்துச்‌ சொன்னாள்‌ ; அனுமதியும்‌: 
பெற்றாள்‌. 


சூரிய புத்திரர்கள்‌ சுகன்னியாவின்‌' ஒப்புதலோடு, ஆசிரமத்‌. 
திற்கு வந்தனர்‌. 
்‌ உத்தமச்‌ செல்வியே ! . இதோ இங்கிருக்கும்‌ தடாகத்தில்‌ 


நாங்கள்‌ இருவரும்‌ மூழ்கும்போது உன்‌ வயதான கணவரும்‌ மூழ்க- 
வேண்டும்‌; ”* 


மூவரும்‌ தடாக நீரில்‌ மூழ்கினர்‌ ; எழுந்தனர்‌. 
மூன்றுபேரும்‌ ஒரே நிறம்‌ ! இளமை ! அழகு | உடல்‌ வலிமை ! 
ஒரேவிதமான குரல்‌! ஒரேமாதிரியான ஆடை. அணிகலன்கள்‌ ! 


* எங்கள்‌ மூவரில்‌ யாரிடத்தில்‌ உனக்கு விருப்ப மோ, அவரைக்‌. 
கணவராகக்‌ கொண்டு மாலையிடு :* 


சுகன்னியா தன்‌ விரல்களாலே கண்ணைக்‌ குத்திக்‌ கொண்டது - 
. போல்‌ பரிதவித்துப்‌ போனாள்‌. 


நான்‌ எப்‌ படி யாவது என்‌ கணவரைக்‌ கண்டறிவேன்‌ 5 
இயலாது என்றால்‌ மாண்டுபோவேன்‌ *”: என உறுதி எடுத்துக்‌- 
கொண்டாள்‌. 


. கலங்கி நிற்கும்‌ நேரத்தில்‌ கடவுள்தானே துணை ! 

“£ உலகமெல்லாம்‌ காக்கின்ற தாயே! நீயே கதி; உன்னை 
யன்றி என்‌ நிலை அறிவார்‌ யாருமில்லை ; நீ காட்டுகின்ற தாய்‌ ; நான்‌ 
கண்டறியும்‌ குழந்தை ! யோகிகளுக்கும்‌ வெற்றிநல்கும்‌ அன்னையே! . 
நீயே சரணம்‌ ௪” என்று அன்னை க உள்ளத்தே நிறுத்திப்‌ 
பலவாறு வேண்டினாள்‌. 

எல்லாச்‌ சத்தியும்‌ படைத்த அன்னை, சுகன்னியாவிற்கு - உத்தம. 
பதிவிரதைக்குத்‌ தன்‌ கணவரை அறியும்‌ சக்தியை நல்கினாள்‌. 


அன்னை அருளைப்‌ போற்றியவாறே இளமையும்‌ அழகும்‌ பெற்று 
இனிய கணவரைக்‌ கண்டறிந்து மாலை சூட்டினாள்‌ சுகன்னியா. 


Kk 


288 


அழகு ஆபத்தை நல்கலாம்‌ ; இளமை இரத்‌ தோற்று 
விக்கக்கூடும்‌ ! 


ஆசைவார்‌ த்தைகளைக்கேட்டு உத்தமி மனத்தை அலை “விட 
“மாட்டாள்‌ ; அவளுக்குக்‌ கற்பிலேதான்‌ ஆசை! 


உத்தம பத்தினியை உயர்ந்தோர்‌ ஏத்துவர்‌ ! அன்னை அருள்‌ 
தருவாள்‌ ! 


-- இப்படிச்‌ சில உண்மைகள்‌ தங்கள்‌ உருவத்தை எக்காலத்தி 
லும்‌ மாற்றிக்கொள்வதில்லை ; அவை என்றும்‌ இளமையோடு உலவிக்‌. 


கொண்டே இருக்கின்றன. 
402 


அன்னை அருள்மாலை 
திருமுறைக்கலரநிதி 
வேளூர்‌, தீரு. க. சொக்கலிங்க ஓதுவார்‌. 


அவளிவள்‌ நல்லூரமர்‌ செளந்தர நாயகி 
அப்பனுரை பரிதிநியமம்‌ 
அம்மைமங்‌ கள நாயகிதிரு வெண்ணியில்‌ 
அழகியநா யகிபூவனூர்த்‌ 
_திவமுனிவர்‌ பரவுகற்‌ பகவல்லி திருப்ப 
'தாளிச்சு ரத்தலத்தில்‌ 
தங்கியரு ளும்‌அமிர்‌த நாயகி திருக்களர்‌ 
தனிலழ கேஸ்வரியே 
-சிவனுறை சிற்றேமம்‌ அகிலாண்ட நாயகி 
திருவுசாத்‌ தானந்தினமே 
சிந்திப்‌ பவர்சிந்தை யுறைபெரிய நாயகி 
திருஇடும்‌ பாவனத்தில்‌ 
கபவப்பிணி யகற்றிடும்‌ மங்கள நாயகி 
பண்ணிலுறு பெண்ண முதமே 
பஞ்சின்மெல்‌ லடியிணையைத்‌ தஞ்சம்‌ அடை த்தென்றும்‌ 
பணிவேற்‌ கருள்‌ அன்னையே. (21) 


அறம்‌ கூறும்‌ அரிய நூல்கள்‌ 


பேராசிரியர்‌ திரு. மு. சிவச்சந்திரன்‌ எம்‌. ஏ. 
. நூல்‌ அறிமுகம்‌, 


பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூல்களில்‌ ஒன்‌ ரான “ சிறுபஞ்ச மூலம்‌ * 
என்னும்‌ நூல்பற்றிச்‌ சிந்திப்போம்‌. இந்நூலை இயற்றியவர்‌ காரியாசான்‌ 
ஆவார்‌. இந்நூல்‌ பாயிரச்‌ செய்யுள்‌ உள்பட 100 செய்யுட்கதாக்‌ - 
கொண்டது. வெண்பா யாப்பில்‌ ஆனது இது. 


மருத்துவநூலிற்‌ கூறப்பட்ட கண்டங்கத்தரிவேர்‌. சிறுவழுதுணை 
வேர்‌, சிறுமல்லிவேர்‌, நெருஞ்சிவேர்‌, பெருமல்லிவேர்‌ ஆகிய பஞ்ச 
. மூலங்கள்‌ மக்கள்‌ பிணிகளைத்‌ தீர்ப்பதுபோல, இந்நூல்‌ தன்னிடம்‌ 
உள்ள ஒவ்வொரு செய்யுட்களிலும்‌ அடங்கிய ஐந்தைந்து பொருள்‌ 
களாலும்‌, படித்துணர்கின்றவரின்‌ பிறவிநோயைப்போக்கத்‌ தக்க நல்ல - 
நெறிகளை விளக்கிக்காட்டுகிறது ஆதலின்‌ இப்பெயர்பெற்றது. 


இந்நூலின்கண்‌ அமைந்த ஒரு பாடல்‌, பஞ்சத்தைத்‌ தீர்க்கும்‌ 
மழையைப்போல மக்களின்‌ வினைகளைத்‌ தீர்க்கும்‌ பரக்‌ எர ! 
என்று கன 


“ உறுபஞ்ச மூலம்தீர்‌ மாரிபோல்‌ கூறீர்‌ 
சிறுபஞ்ச மூலம்‌ சிறந்து *” 


என்பது அப்பாடலிலுள்ள வரிகள்‌. 
வனப்பு வகைகள்‌ : 


உலகில்‌ உள்ள மாந்தர்கள்‌ அனைவரும்‌ தங்களைத்‌ தாங்கள்‌ ' 
அலங்காரம்‌ செய்துகொள்ள ஆசைப்படுபவரே. இவர்களில்‌ விதிவிலக்‌ 1 
கானவர்கள்‌ மிகவும்‌ குறைவு. ஆனால்‌ இலக்கியமும்‌ அறநூல்களும்‌ 
அழிந்துபோகும்‌ புற அழகினை அழகு என்று எப்பொழுதும்‌ கூறுவது 
இல்லை. , அழியா தஅழகும்‌ பிறருக்குப்‌ பயன்‌ அளிக்கக்கூடிய அழகுமே 
அறநூல்கள்‌ கூறும்‌ அழகாகும்‌. இதனைச்‌ சிறுபஞ்சமூலம்‌ ஒருபாடலில்‌ 
மிக: அழகாகக்‌ கூறுகிறது. . தலைமுடிவனப்பும்‌, கண்களைக்‌ கவரும்‌ . 
மார்பு வனப்பும்‌, நகத்தினால்‌ வரும்‌ வனப்பும்‌, காதினால்‌ , வரும்‌ 
வனப்பும்‌, அழகிய பல்வரிசையினால்‌ வரும்‌ வனப்பும்‌ ஒருவற்கு 


ல 
உண்மையான வனப்பு அல்ல ; நூல்களைக்‌ கற்றுத்‌ தெளிந்தமையால்‌ 


உண்டாகும்‌ சொல்லாற்றலால்‌ வரும்‌ வனப்பே உண்மையானவனப்பு 
என அந்நூல்‌ கூறுகிறது. 


ட மயிர்வனப்பும்‌ கண்கவரும்‌ மார்பின்‌ வனப்பும்‌ 
உகிர்வனப்பும்‌ காதின்‌ வனப்பும்‌ -- செயிர்தீர்ந்த 
பல்லின்‌ வனப்பும்‌ வனப்பல்ல நூற்கியைந்த 


சொல்லின்‌ வனப்பே வனப்பு ” - 
_ யா. எ. 97 
என்பது அப்பாடல்‌, 


மேலும்‌ அந்நூல்‌, நம்‌ உடலுறுப்புக்களுக்கும்‌ இவ்வுலகில்‌ வாழும்‌ 
அரசனுக்கும்‌ எவையெவையெல்லாம்‌ அழகு ஆகும்‌ என்று தெரிந்து . 
- கூறுகிறது. 


தம்‌ கண்களுக்கு அழகு கண்ணோட யர அதம்‌ என்றும்‌, 
காலிற்கு அழகாவது பிறர்மாட்டு இரந்து சொல்லாதிருத்தல்‌ என்றும்‌, 
ஆராய்ச்சிக்கு அழகு எதனையும்‌ துணிந்து சொல்லுதல்‌ என்றும்‌, 
பாடும்‌ இசைக்கு அழகு கேட்போர்‌ மிகவும்‌ நன்றென்று பாராட்டிக்‌ 
கூறும்‌ வார்த்தைகள்‌ என்றும்‌, அரசனுக்கு அழகு அவன்‌ நாட்டில்‌ 
வாழும்‌ குடிமக்கள்‌ அவன்‌ நல்லவன்‌ என்று கூறிப்‌ பாராட்டுதல்‌ 
என்றும்‌ அப்பாடல்‌ அழகுறக்‌ கூறுகிறது. 


: கண்வனப்புக்‌ கண்ணோட்டம்‌ கால்வனப்புச்‌ செல்லாமை 
எண்வனப்பு இத்துணையாம்‌ என்றுரைத்தல்‌ - பண்வனப்புக்‌ 
கேட்டார்நன்‌ றென்றல்‌ கிளர்வேந்தன்‌ றன்னாடு 
வாட்டான்‌ நன்‌ றென்றல்‌ வனப்பு.” _— பா. எ. ௮ 


“* கண்ணிற்கு அணிகலன்‌ கண்ணோட்டம்‌ ** எனும்‌ வள்ளுவர்‌ 
-வாக்கு ஈண்டு நினைவுகூரத்தக்கது. இப்பாடலில்‌, காலிற்கு வனப்புப்‌ 


விறர்மாட்டு இரந்து செல்லாமை எனும்‌ கருத்து, தமிழன்நெஞ்சத்தில்‌ - . 


பிச்சை எடுத்தல்‌ எவ்வளவு இழிவாகக்‌ கருதப்பட்டது என்பதனை 
தமக்கு நன்கு படம்பிடித்துக்காட்டுகிறது. இதுபோன்ற சங்கப்புலவர்‌ 
களின்‌ சிந்தனை எண்ணியெண்ணிப்‌ ட தகுந்தது ஆகும்‌... 


எமனும்‌ எத்தனை வகை :- 


இவ்வுலகில்‌ மனிதனுக்கு மனிதனே எமனாக மாறிவிடுவதனைப்‌ 
பலர்‌ வாழ்வில்‌ காணுகின்‌ றோம்‌. ஆனால்‌ சிலஜீவராசிகளின்‌ இயற்கை 
நிலையில்‌ ஆண்டவன்‌ வேடிக்கையாக அதற்கு அழிவினை வைத்‌ 
துள்ளான்‌ எனும்‌ இரகசியத்‌ தினை, இப்பவா கண்டு நமக்குக்‌ காட்டு 
கின்றார்‌. 


291 


சிலத்திப்பூச்சிக்கு அதன்முட்டையே எமனாகவும்‌, மிருகங்களுக்கு. 
அதன்‌ கொம்புகளே எமனாகவும்‌, மானமுள்ள கவரிமானுக்கு அதன்‌ 
முடியே எமனாகவும்‌, ஞொெண்டிற்கு அதன்‌ பார்ப்புகளே ௭ மனாகவும்‌ 
இருக்கிறது என்று கூறிய புலவர்‌, மனிதனுக்கு. எது என்று ஆய்ந்து 
கூறுகிறார்‌. மனிதனுடைய பெருமையையும்‌ சிறுமையையும்‌' உலகிற்கு 
எடுத்துரைக்கும்‌ நாவிற்கு அதன்‌ நன்றல்லாத சொற்களே எமனாக 
மாறிவிடுகிறது என்று கூறுகிறார்‌ ஆசிரியர்‌. 


*: சிலம்பிக்குத்‌ தன்‌ சிணை கூற்றம்நீள்‌ கோடு 
விலங்கிற்குக்‌ கூற்றம்‌ மயிர்தான்‌ _ வலம்படா 
மாவிற்குக்‌ கூற்றமாம்‌ ஞெண்டிற்குத்‌ தன்‌ பார்ப்பு 
நாவிற்கு நன்றல்‌ வசை ** ப்ள. 1 


என்பது அவர்‌ பாடிய பாடல்‌. 


“மயிர்தீப்பின்‌' வாழாக்‌ கவரிமா அன்னார்‌ ** எனும்‌ வள்ளுவர்‌ 
வாக்கு ஒப்புமைப்படுத்திப்‌ பார்க்கக்‌ கூடியது. “யா காவாராயினும்‌ 
நா காக்க ** என்று வள்ளுவர்‌ எச்சரிப்பதனை இவரும்‌ இங்கே வலி 
யுறுத்திக்‌ கூறுகிறார்‌. “ கொட்டினால்‌ அள்ளமுடியாது *' எனும்‌ பழ 
மொழியும்‌ இதனை வலியுறுத்துவதை நாம்‌ உணர முடிகின்‌ றது. 


உடம்பு வாராமைக்குரிய வழி ;- 


இந்த உடம்பினை ஆண்டவன்‌ நமக்குக்கொடுத்ததே இனிமேலும்‌ 
நம்‌ ஆன்மா வேறு ஓர்‌ உடம்பினைப்‌ பெறாமலிருக்க, இவ்வுடம்பினால்‌ 
எவையேனும்‌ நல்லனவற்றைச்‌ செய்து கொள்ளச்‌ சொல்லியே ஆகும்‌ 
- என்பதனை அருளாளர்கள்‌ பலரும்‌ வலியுறுத்தி வந்துள்ளனர்‌ . 


பிறந்த உடம்பினால்‌ இனிப்‌ ப ற இருக்கும்‌ உடம்பினைத்‌ தவிரீத்‌ 
துக்கொள்ளலாம்‌ என்று கூறினால்‌ அது எப்படி எனும்‌ கேள்வி வரு 
கிறது. அக்கேள்விக்கு விடைகூறுவது போல இவ்வாசிரியர்‌ ஒரு 
பாடலில்‌ விளக்கம்‌ கூறுகிறார்‌. 


பொன்னையே பெற்றாலும்‌ பொய்சொல்லாமையும்‌, பிறர்‌ பொருளைக்‌ 
களவு கொள்ளக்‌ கருதாமையும்‌, எளியர்‌ என்று எண்ணி வையாமை 
யும்‌, பெண்களை விரும்பினாலும்‌ உள்ளம்‌ அதன்பொருட்டுத்‌ தன 
ராமையும்‌, தன்‌ உடம்பு தளராமலிருக்கப்‌ பிறிதொன்றன்‌ உடம்பைத்‌ 
தின்னாமையும்கொண்டு வாழ்ந்தால்‌ பிறிதோருடம்பு பெறல்‌ இல்லை 
என்கின்றார்‌. 


292 


** பொய்யாமை பொன் பெறினும்‌ கள்ளாமை மெல்லியலார்‌ 
வையாமை வார்குழலார்‌ நச்சினும்‌ - நையாமை 

்‌ ஓர்த்துடம்பு பேருமென்று ஊனவாய்‌ உண்ணானேல்‌ 
. பேர்த்துடம்பு கோட லரிது?” 


ட்‌ பா. எ. 19: 
என்பது அப்பாடல்‌, இப்பாடலில்‌ - எளியர்‌ என்று எண்ணி 
வையாமை ?” என்று கூறும்‌ கருத்து, புறநானூறு கூறும்‌ கருத்தோடு 
ஒப்புமைப்படுத்திக்‌ காணமுடிகிறது. புறநானூற்றில்‌ ஒரு பாடலில்‌ 
நம்பி நெடுஞ்செழியன்‌ எனும்‌ மன்னனைப்பற்றிக்‌ கூறும்‌ பொழுது, 
“ஒருவன்‌ வன்மையானவன்‌ என்று வழிமொழிவதும்‌, மற்றொருவன்‌ 
மென்மையானவன்‌ என்று மீதுறப்‌ பேசுவதும்‌ ?” - இவ்வரசனிடம்‌ 
இல்லை என்று பேரெயில்‌ முறுவலார்‌ எனும்‌ புலவர்‌ கூறுகிறார்‌. 


“்‌ வுலியரென வழிமொழியலன்‌ - 
மெலியரென மீக்கூறலன்‌ ?? 


என்பன அப்பாடலிலுள்ள வரிகள்‌. நம்நாட்டிலுள்ள மக்களிடையே 
இப்பழக்கம்மட்டும்‌ இன்று நடைமுறைக்கு வந்தால்போதும்‌; பல 
பிரச்சனைக்கு உண்மைத்தீர்வு கிடைக்கும்‌ ; ஐயமில்லை. 

_ (தொடரும்‌) 


ப தில்லையில்‌ 
தூணில்‌ வளர்ந்துவரும்‌ ஸ்ரீ தண்டாயுதபாணி 
தில்லை ஸ்ரீ நடராஜப்பெருமான்‌ திருக்கோயிலில்‌, கொடிமரத்தின்‌ 
மேல்பக்கம்‌ தூணில்‌ காட்சி அளித்துக்‌ கொண்டு வருகின்ற: 
ஸ்ரீ தண்டாயுதபாணி, சென்ற 40 ஆண்டு காலத்தில்‌ ஒரு அங்கு 


லத்திற்குமேல்‌ A சிறிது வளர்‌ ந்துகொண்டுவந்து காட்சி 
தருகின்றார்‌. 


சிறுபுஷ்பசரம்கூட முன்னர்‌ இச்சிலையின் மீது சார்த்தமுடியாமல்‌ 
காட்சி அளித்துள்ள பெருமான்‌, இப்பொழுது சிறு புஷ்ப மாலையை 
தன்னா சார்த்தும்படி செய்யக்கூடிய நிலையில்‌ ஸ்ரீ தண்டாயுதபாணி 
வளர்ந்துவந்துள்ளார்‌. 
மா. ப தவ்ர்கவன்‌. 


நிருபர்‌, சிதம்பரம்‌. 


ம டப்ப? பத்க்‌” 


தஞ்சை மாவட்டத்தின்‌ சிறப்பு : 


ie 
& 
க்‌ (வரலாற்று நோக்கில்‌ ஒரு கண்ணோட்டம்‌.) ட 
3 


எ 1 EL டிகை 
பேராசிரியர்‌ திரு. இரா. செல்வக்கணபதி எம்‌. ஏ. 


மூவேந்தர்‌ : 


“கல்‌ தோன்றி மண்‌ தோன்றாக்‌ காலத்தே - வாளொடு முன்‌ 
தோன்றி மூத்தகுடி: எனத்‌ தமிழர்‌ குடிவரவினை முன்னோர்‌ குறித்‌ 
துள்ளனர்‌. “தொல்குடி” என்பத விளக்கவந்த திருக்குறள்‌ 
உரைகாரர்‌ பரிமேலழகர்‌ “படைப்புக்காலந்தொட்டு மேம்பட்டு வரும்‌ 
சேர, சோழ, பாண்டியர்‌ போல” எனக்‌ குறிக்கின்ரூர்‌. வரலாற்றின்‌ 
பார்வை ஊடுருவ இயலாத தொன்மைக்‌ காலந்தொட்டே தமிழகம்‌. 
சேர, சோழ, பாண்டியர்களால்‌ பகுத்தாளப்பட்டு வந்துள்ளது. 
இம்மூன்று நாடுகளுள்‌ இடை நிற்கும்‌ சோழநாடு, காவிரி தந்த 
கொடையால்‌ நிலவளமும்‌, நாயன்மார்கள்‌ ஆழ்வார்கள்‌ வரவால்‌ 
பக்தி வளமும்‌ நிரம்பித்‌ தலைசிறந்து விளங்கலாயிற்று. 


தலைநகரங்கள்‌ : 


சோழநாடு என்ற குறியீட்டுள்‌, தற்போதுள்ள பகுப்பின்‌ 
வண்ணம்‌ தஞ்சை மாவட்டம்‌ முழுவதும்‌ - மற்றும்‌ புதுவைப்‌ பகுதி 
யின்‌ காரைக்காலும்‌, திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தென்னார்க்‌ 
காடு மாவட்டங்களின்‌ சில பகுதிகளும்‌ - அடங்கும்‌. இவற்றுள்‌ 
காவிரியின்‌ முழுப்பயனையும்‌ பெற்றுநின்று, “சோழநாடு சோறுடைத்து? 
என்று பழமொழிக்கு மூலகாரணமாய்‌ நிற்கும்‌ பெருமை தஞ்சை 
மாவட்டத்திற்கே உரியது. சங்ககாலந்தொட்டுச்சோழ மன்னர்களின்‌ 
தலைநகரங்களாக. விளங்கிய திருவாரூர்‌, உறந்தை எனப்படும்‌ 
உறையூர்‌, காவிரிப்பூம்பட்டினம்‌, பழையாறை, தஞ்சாவூர்‌, கங்கை. 
கொண்ட சோழபுரம்‌ என்ற தலைநகரங்களுள்‌, உறையூரும்‌ கங்கை 
கொண்டசோழபுரமும்‌ தவிர எஞ்சிய தலைநகரங்கள்‌ யாவும்‌ தஞ்சை 
மாவட்டத்தில்‌ அமைந்திருக்கக்‌ காண்கின்றோம்‌. 


மூதற்குறிப்பு : 
.... வரலாற்று நோக்கில்‌ தஞ்சாவூர்‌ என்ற, தி கி.பி.9 ஆம்‌ 
நூற்றாண்டுக்குப்‌ பின்னரே காணப்படுகிறது. தஞ்சைத்‌. தளிக்‌ 


குளத்தார்‌ £? என்ற திருவிசைப்பாக்‌ குறிப்பும்‌, ப்‌ சோழப்‌ 
பேரரசை நிறுவிய விஜயாலய சோழன்‌ தஞ்சையில்‌ “நிதம்பசூதனி” 


294 

என்ற அம்மைக்குக்‌ கோயில்‌ ஒன்று எடுத்த கல்வெட்டுச்‌ செய்தியுமே 
“தஞ்சை! பற்றிய முதற்குறிப்புக்களாகக்‌ காணப்படுகின்றன. தஞ்சை 
யில்‌ ஆண்டிருந்த முத்தரையர்களை வென்று பழையாறை தலைநகரைத்‌ 
தஞ்சைக்கு மாற்றியவன்‌ ஒன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்வாழ்ந்த 
விஜயாலய சோழனே ஆவான்‌. சோழப்‌ பெருநாடு ஆங்கிலேயர்‌ 
ஆட்சிக்‌ காலத்தில்தான்‌ இன்று காது போல்‌ தஞ்சை, திருச்சி 
மாவட்டங்களாகப்‌ பகுக்கப்பெற்றன. 


அல்லைகள்‌ : 


வடக்கே கொள்ளிடத்தையும்‌, கிழக்கே நீண்ட வங்கக்கட லையும்‌, 
'தெற்கே பேராவூரணிப்‌ பகுதியையும்‌, மேற்கே திருக்காட்டுப்பள்‌ ளி, 
பூதலூர்பகுதிகளையும்‌ எல்லைகளாகக்கொண்ட, நிலவளமும்‌ நீர்வளமும்‌ 
மிக்க பெருநிலப்பரப்பே இன்றைய தஞ்சை மாவட்டம்‌. சோழநாடு 
என்ற பார்வையை விடுத்து, இன்றுள்ள தஞ்சை மாவட்டம்‌ என்ற 
எல்லையை நினைவிற்கொண்டு தோக்கினாலும்‌ சோழநாட்டின்‌ வளங்க 
ளெல்லாம்‌ தஞ்சைத்‌ தரணியையே மையமாகக்‌ கொண்டு சிறந்தன 
என்பது நன்கு விளங்கும்‌. காவிரி நாற்பதற்கும்‌ மேற்பட்ட சிற்றாறு 
களாகப்‌ பிரிந்து தஞ்சையைத்‌ தழுவி நின்று வளங்காட்டுகின்றது- 
தமிழ்‌ நாட்டின்‌ நெற்களஞ்சியம்‌ என்ற பெருமை தஞ்சை மாவட்டத்‌ 
திற்கே உரியது. 


அல்லையில்லாப்‌ பெருமை ௦ 


சங்க காலத்துப்‌ பெரும்‌ புலவர்களில்‌ நூற்றுக்கும்‌ மேற்பட்ட 
புலவர்கள்‌ பிறந்து வாழ்ந்து செந்தமிழ்‌ வளர்த்த பெருமை தஞ்சை 
மண்ணிற்கே உரியது. சைவ சமயாசாரியர்களுள்‌ முதல்வராகிய 
திருஞானசம்பந்தப்‌ பெருமானும்‌, பெரியபுராணச்‌ சீரடியார்களுள்‌ 
இருபத்தொன்பதற்கும்‌ மேற்பட்ட அருளாளர்களும்‌, ஏனைய திரு 
முறையாசிரியர்கள்‌ பலரும்‌ பிறந்து, மொழி பயின்று சிறந்த பெருமை 
தஞ்சைக்கு உண்டு. உலகிற்கே பக்தி இயக்கத்திற்குத்‌ தலைமை 
தாங்கும்‌ சிறப்பு இம்மண்ணுக்கு உண்டு. தேவார மூவர்களால்‌ 
- பாடல்பெற்ற சிவத்தலங்களுள்‌ 158 தலங்களும்‌, பன்னிரு ஆழ்வார்‌ 
களால்‌ மங்களாசாசனம்‌ செய்விக்கப்பெற்ற முப்பத்துமூன்று ஸ்ரீ 
வைஷ்ணவத்‌ தலங்களும்‌ தஞ்சை மண்ணின்‌ பக்தி வளத்திற்குச்‌ 
சான்று கூறி நிற்கின்றன. அட்ட வீரட்டத்‌ தலங்களுள்‌ ஆறும்‌ 
சப்தவிடங்கத்‌ தலங்கள்‌ ஏழும்‌, அறுபடை வீடுகளுள்‌ ஒன்றாகிய 
திருவேரகம்‌ என்ற ௬வாமிமலையோடு, சிறந்த பிற முருகன்‌ தலங்க 
ளாகிய எட்டிகுடி, எண்கண்‌, திருவிடைக்கழி, சிக்கல்‌, கந்தன்குடி, 
புள்ளிருக்கு வேளூர்‌ போன்றவைகளும்‌ தஞ்சை மாவட்டத்தில்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. 


ப ட 31 க 


“ian 
| கெய்திகள்‌ Ha 
NE [ண 
NERS 


சீகாழியில்‌ மீ சட்டைநாதர்‌ சிறப்பு வழிபாடு 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமையாதீனத்திற்குச்‌ சொந்தமான 
சீகாழி ஸ்ரீ சட்டைநாதசுவாமி தேவஸ்தானத்தில்‌ மலைக்கோயிலின்‌ 
உச்சியில்‌ எழுந்தருளியிருந்து பல குடும்பங்களுக்குக்‌ குலதெய்வமாக 
விளங்கி அருள்வழங்கும்‌ ஸரீ சட்டைநாதசுவாமிக்கு 25_5_79 
வெள்ளியன்று சிறப்பு வழிபாடு நடைபெற்றது, அன்றுகாலை வலம்புரி 
மண்டபத்தில்‌ ஸ்ரீ முத்துச்சட்டைநாதருக்கு விசேஷ அபிஷேக. 
ஆரா தனைகளும்‌ இரவு ரீ முத்துச்சட்டைநாதர்‌ பிராகாரத்தில்‌ வலமாக 
எழுந்தருளலும்‌ நிகழ்ந்தன, பின்னர்‌ மலைக்கோயிலில்‌ புழுகாப்பு 
தரிசனம்‌ நடைபெற்றது. ஸ்ரீலஸ்ரீ குருமகாசந்நிதானம்‌ அவர்கள்‌ 
எழுந்தருளி வழிபாடாற்றி அன்‌ பர்களுக்குப்‌ பிரசாதம்‌ வழங்கி ஆசி 
யருளினார்கள்‌, அன்று மாலை 6 மணியளவில்‌ பேராசிரியர்‌. திரு. 
மு. சிவச்சந்திரன்‌ எம்‌. ஏ., அவர்கள்‌  “ ஆபதுத்தாரணர்மாலை ** 
என்ற தலைப்பில்‌ விரிவுரையாற்றினார்கள்‌. அன்பர்கள்‌ பலர்‌ வீரிவுரை 
யைக்கேட்டும்‌ இறைவனை வழிபட்டும்‌ பயன்பெற்றனர்‌. 


ஆயில்யத்திகுநாள்‌ ஆலய வழிபாடு 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமையாதீனம்‌ 23 ஆவது குருமகா 
சந்நிதானம்‌ அவர்களின்‌ மாதஜன்மநட்சத்‌ திரமாகிய ஆயில்யத்‌ திரு. 
நாள்‌ வழிபாடு 1-6-9 வெள்ளிக்கிழமையன்று சிறப்பாக நடை 
பெற்றது. அன்றுகாலை 8 மணியளவில்‌ திருக்கோழம்‌ பம்‌ அருள்மிகு 
செளந்தரநாயகி உடனாகிய அருள்மிகு கோகிலேசுவரர்‌ ஆலயத்திலும்‌ 
மாலை 7 மணியளவில்‌ திருநல்லம்‌ ( கோனேரிராஜபுரம்‌ ) அருள்மிகு 
மங்கள நாயகி உடனாகிய அருள்மிகு உமாமகேசுவரர்‌ ஆலயத்திலும்‌ 
விசேஷ அபிஷேக ஆராதனைகளுடன்‌ வழிபாடு சிறப்பாக நடை 
பெற்றது. இவ்விருதலங்களிலும்‌ அவ்வத்தலத்தேவாரத்‌ திருப்பதி 
கங்கள்‌ பாராயணம்‌ செய்யப்பெற்றன. - மேலும்‌ அவ்வத்தலத்‌ திருப்‌ 
பதிகங்கள்‌ அடங்கிய நூல்‌ குறிப்புரையுடனும்‌ தலவரலாற்றுடனும்‌ 
வெளியிட்டு அன்பர்களுக்கு வழங்கப்பட்டது. திருக்கோழம்பத்‌ 
திருக்கோயில்‌ வழிபாட்டின்போது வித்துவான்‌. திரு. வி. சா. குருசாமி 


302 


தேசிகர்‌ எம்‌. ஏ., அவர்கள்‌ “ திருப்பதிகச்சிறப்பு ?” என்ற தலைப்பில்‌ 
விரிவுரையாற்றினார்கள்‌. தீருநல்லம்‌ திருக்கோயில்‌ வழிபாட்டின்போது 
திரு. மு, சிவச்சந்திரன்‌ எம்‌. ஏ., புலவர்‌, திரு. சுப்பிரமணியம்‌, 
திரு. கோ. சிவஞானம்‌ ஆகியோர்‌ முறையே * சோழர்காலச்‌ சமயப்‌ 
பணி, ** சைவம்‌ வளர்த்த மகளிர்‌ **, “ ஆலயவழிபாடு *” என்ற: 
பொருள்களில்‌ விரிவுரையாற்றினார்கள்‌. திருநல்லம்‌ பாரதி மன்றத்‌. 
தினரும்‌ கிராம அன்பர்களும்‌ வழிபாட்டில்‌ கலந்துகொண்டு பயன்‌ 
பெற்றனர்‌. 5 


சென்னை தருமபுர ஆன சமயப்‌ பிரசார நிலையம்‌ 
மாதாந்தர சமயப்‌ பீரசார வழிபாடு 


மேமாதத்திய சமயப்‌ பிரசார வழிபாடு 2:7--5--79 ஞாயிற்றுக்‌. 
கிழமை மாலை 4-2 மணி முதல்‌ இரவு 8-80 மணி வரை 
சென்னையை. அடுத்த ஆதம்பாக்கத்திலுள்ள ஸ்ரீ கோமதியம்பாள்‌ 
சமேத ஸ்ரீ நந்தீஸ்வரர்‌ ஆலயத்தில்‌ சிறப்பாக நடைபெற்றது. 


ஸ்ரீ விநாயகர்‌, ௬வாமி, அம்பாள்‌ ஆகிய மூர்த்திகளுக்கு அபிஷேக. 
ஆராதனைகள்‌ நடந்தன. ஆலயத்தில்‌ உள்ள இதர மூர்த்திகளுக்கும்‌ 
அர்ச்சனை செய்யப்பட்டது. 


வழிபாட்டின்போது திரு. என்‌, இராமமூர்த்தி ஐயர்‌, குமாரி 
ஆர்‌. கெளரி குழுவினர்‌ .திருமுறைப்பாராயணம்‌ செய்து பக்திப்பாடல்‌ 
களையும்‌ பாடினார்கள்‌. 


. வழிபாட்டிற்குப்‌ பிறகு சமயப்‌ பிரசாரக்கூட்டம்‌ தடைபெற்றது 
புலவர்‌ திரு. எ, நாராயணசுவாமி ஐயர்‌, சுமார்‌ 500 ஆண்டு 
களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஷே ஆலயத்தின்‌ வரலாற்றைச்‌ சுருக்க 
மாகக்கூறி, எல்லோரையும்‌ வரவேற்றுப்‌ பேசினார்‌. 


திரு. கே, என்‌. கமலநாபன்‌ இம்மாதிரி கூட்டுவழிபாடு நடத்து: 
வதன்மூலம்‌ நாட்டில்‌ ஆன்மீகம்‌ வளர்கின்றது; வழிபாட்டின்போது 
எழுப்பப்படும்‌ சிவநாம ஒலியால்‌ மக்களுக்குத்‌ தெய்வ பக்தி ஏற்படு 
கிறது என்று குறிட்பிட்டு, சமீபத்தில்‌ காசிக்குச்‌ சென்றிருந்தபோது 
சிவநாம ஒலியால்‌ தாம்‌ அடைந்த பக்தி ஆர்வத்தை விளக்கிச்‌ 
சொன்னார்கள்‌. 


பின்னர்‌ புலவர்‌ திரு. எ. ஜெ. இராமசுவாமி முதலியார்‌ சமயப்‌: 
பத்றை மக்களுக்கு ஊட்டுவதற்குக்‌ கோயிலுக்குச்‌ சென்று வழிபடுவது. 
தாண்‌ சாலச்‌ சிறந்தது என்று தக்க எடுத்துக்காட்டுகளுடன்‌ கூறினார்‌.. 


303 


குமாரி ஆர்‌. கெளரிபேசுகையில்‌, மனிதன்‌ எத்தகையபேற்றினை ப்‌- 
பெறுவதற்கும்‌ இறையருளே தேவை; அத்தகைய இறையருளைப்பெற- 
ஆலயங்களுக்குச்‌ சென்று கூட்டுவழிபாட்டில்‌ கலந்துகொள்வதே. 
மேன்மையானதும்‌ உறுதியானதும்‌ ஆகும்‌ என்ற கருத்தை மேற்‌- 
கொள்களுடன்‌ எடுத்துக்‌ கூறினார்‌. 


நிலைய சுவாமிகள்‌ எல்லோருக்கும்‌ நன்றி கூறியபின்‌ கூட்டம்‌- 
நிறைவு பெற்றது. 


கிருத்திகைப்‌ பிரசாதம்‌ வழங்கும்‌ விழா 


இவ்விழா 26-5--79 சனிக்கிழமை மாலை 7 - 00 மணிக்கு. 
திலைய மன்றத்தில்‌ திரு. எஸ்‌. ஜி. இரத்தினம்‌ அய்யர்‌ அவர்கள்‌ 
தலைமையில்‌ நடைபெற்றது. 


ஸ்ீசெல்வமுத்துகுமாரசுவாமி படத்திற்கு அர்ச்சனை செய்தபிறகு 
திரு. என்‌. இராமலிங்கம்‌, திரு. என்‌. இராமமூர்த்திஜயர்‌, குமாரி 
ஆர்‌. கெளரி ஆகியோர்‌ வேளூர்ப்‌ பதிகங்களும்‌ முருகன்‌ நாமாவளி 
களும்‌ பாடினார்கள்‌. 


நிலைய சுவாமிகளின்‌ வரவேற்புரைக்குப்‌ பிறகு, தலைவர்‌ திரு. 
எஸ்‌. ஜி. இரத்தினஜயர்‌ அவர்கள்‌ பேசுகையில்‌, கிருத்திகைப்‌ 
பிரசாத மகிமையைப்பற்றி விளக்கி, ஸ்ரீலஸ£ குருமகாசந்நிதானம்‌ 
அவர்கள்‌ பொது ஜனங்களின்‌ நலனைக்கருதி இப்பிரசாதம்‌ வழங்கும்‌ 
விழாவைச்‌ சென்னையில்‌ சிறப்பாக நடத்திவருகின்றார்கள்‌ என்று: 
கூறினார்கள்‌. 


பின்பு, ஷே விழாவில்‌ கலந்துகொண்ட திரு. எஸ்‌. நடராஜன்‌ 
( நஜன்‌ ) அவர்கள்‌ பேசுகையில்‌ தான்‌ எழுதிய . “சரவண பவ: 
சரணம்‌'* என்றநூலை அறிமுகப்படுத்தி, முருகன்‌, சரவணப்பெருமான்‌.. 
ஷண்முகம்‌, சுப்பிரமண்யம்‌ ஆகிய பெயரின்‌ ஐத்துவங்கள்பற்றியும்‌-- 
ஞானசக்தியாய்த்‌ திகழும்‌ முருகன்‌ வேல்வைக்கும்‌ சிறப்பைப்‌: 
பற்றியும்‌, ஸ்ரீ முத்தையாவின்‌ தத்துவங்களைப்பற்றியும்‌ விளக்கிப்‌- 
பேசினார்கள்‌. 


நிலையசுவாமிகள்‌ நன்‌ றியுரை கூறியபின்‌ எல்லோருக்கும்‌ பிரசாதம்‌. 


வழங்கப்பட்டது. 


யைன 
© இ 
எதிர்காலம்‌ 0 
ஜோதிஷம்‌ திரு. A. இராசமாணிக்கம்‌ 
கீ குமரகுருபர சுவாமிகள்‌ நடுநிலைப்பள்ளி, திருப்பனந்தாள்‌. 
சித்தார்த்திஷ்‌ ஆனிம்‌' 1௨ முதல்‌ 31௨ முடிய. 
(15-6-79 முதல்‌ 167-79 முடிய ) 


கே 
சந்‌ ஸர 
மட்க இராசி 
சனி . 
| ்‌ 


ஸீ சித்தார்த்தி ஆனிமீ' 1௨ சுக்கிரவாரம்‌ அவிட்ட நக்ஷ்த்‌ 
திரம்‌ கரசை கரணம்‌ கூடிய காலத்தில்‌ சூரிய உதயம்‌ முதல்‌ 18 
நாழிகை 48 விநாடிக்‌ தக்‌ கன்னியா லக்னத்தில்‌ ஸ்ரீ லோகரட்சகரான 
சூரிய பகவான்‌ லோக சுபிட்சார்த்தமாக ரிஷபராசியிலிருந்து மிதுன 
ராசி சங்கிரமணம்‌ செய்கின்றார்‌. ஆனிமி” 8௨ சுக்கிரவாரம்‌ 17 
நாழிகை 51 வினாடிக்குச்‌ சூரியபகவான்‌ திருவாதிரை தக்ஷத்திரத்தில்‌ 
பிரவேசித்து, சித்தார்த்திவருஷத்தின்‌ மேகாதிபதியைஏற்படுத்துவார்‌. 
“மேகாதிபதி சுக்கிரபகவான்‌ ஆவார்‌. ஆனிமி” சங்கிரம கால கிரக 
ஸ்திதியின்‌ பலனாவது லோக நாடுகளில்‌ எங்கும்‌ சுபிட்சம்‌ நிலவும்‌. 
பிரஜைகள்‌ தொழில்‌ வளம்‌ பெருக்கிப்‌ பொருளாதார செளகரியங்களா 
அடைவர்‌. லோக நாடுகளில்‌ ஆளுகைக்கு வந்துள்ள ஜனாதிபதிகள்‌ 
அமைச்சர்கள்‌ தர்மபரிபாலனம்‌ நடத்தி, பிரஜாநலம்‌ காப்பர்‌. - தேசங்‌ 
களில்‌ ஆங்காங்கும்‌ புதிய தொழில்‌ நிறுவனங்கள்‌ ஏற்பட்டு, 
இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கள்‌ கிட்டும்‌. எல்லாத்துறை 
அரசாங்கஅலுவலர்களும்‌ ஜனசமுதாயத்தின்‌ முன்னேற்ற நன்மைக்கு 
நீதியுடன்‌ கடமைகளைச்செய்தும்‌, பிரஜா சம்ரக்ஷணாதிகளுக்கு அரும்‌ 
“சேவை நல்கியும்‌ வருவார்கள்‌. தேசங்களில்‌ ஆங்காங்கு ஏற்படுகிற- 
“வேலைநிறுத்தம்‌ போன்ற க்ஷ்ண நிலைமை ஈஸ்வர கிருபையால்‌ நீங்கும்‌. 


305 
எல்லா வகை ! தொழில்களும்‌ செம்மையாக நடைபெற்று, தேவைப்‌: 


பொருள்களின்‌ உற்பத்தி பெருகி ஜனங்களுக்கு மலிவு விலையில்‌ - 
கிடைத்து வரும்‌. 


உலகெங்கும்‌ ஏற்பட்டுள்ள திருமடங்கள்‌ ஆசாரிய பீடங்களில்‌ 
வந்துள்ள தவத்திரு சிவஞான குருமகான்‌ களின்‌ தெய்வீகத்திருவுளம்‌ - 
பாங்கின்‌ ஆணையில்‌ லோகமெங்கும்‌ தெய்வ புண்ணிய காரியங்கள்‌ 
இனிது நடைபெறும்‌. அன்னார்‌ விளம்புகின்ற ஞான உரைகளின்படி 
யாக பிரஜாகோடிகள்‌ சிவாசாரநல்வழி கடைப்பிடித்து உயர்வார்கள்‌. 
தேசங்களில்‌ எங்கும்‌ தேவாலயங்களில்‌ லோக தர்ம பூசனாதிகள்‌ நியம - 
விதிகளின்‌ படி. சிறப்பாக நடைபெற்று வரும்‌. லோகமக்கள்‌ ஈஸ்வர 
பக்தியுடையவர்களாகி க்ஷேமகரமாக வாழ்வார்கள்‌. 


1. மேஷம்‌ :- அசுவதி - பரணி - கார்த்திகை 3 
( ௬. சே. சோ. லா. - லி. லு. லே. லோ. - அ.) 


மேஷராசி 9 பாதங்களும்‌ நற்பலன்‌ தரும்‌. குடும்பாபிவிருத்‌ தியில்‌ - 
மகிழ்ச்சிக்குரிய நிலைமையை ஏற்படுத்தும்‌. தனாதி செளகரியங்கள்‌ 
மிகும்‌. சகோதரருக்கு உயர்ந்த நிலமையை ஏற்படுத்தும்‌. நூதன 
வஸ்துவில்‌ பிராப்தியை யளிக்கும்‌. வாகன சுகம்‌ திருப்தியளிக்கும்‌. 
1£உக்குமேல்‌ ரஜஸ்‌ அதிகரிப்பதால்‌ புத்திரபாக்கியம்‌ ஒன்று ஏற்‌ 
படுதல்‌ ஆகும்‌. தாம்பத்திய வாழ்வில்‌ சுமுகம்‌ நிலவும்‌. ஆனிமீ” 
21௨ 56.நாழிகை 18 வினாடி முதல்‌ 54.) 10 நாழிகை 16 வினாடி . 
வரையில்‌ சந்திராஷ்டமம்‌. ஞாயிறு திங்கள்‌ சுபமாகும்‌. 


2. ரிஷபம்‌ - கார்த்திகை 3 - உரோகிணி - மிருகசீர்ஷம்‌ 1 
(இ.ஊ.ஏ.-ஒ.வ.வி,வூ-வே. வோ. ) 


ரிஷபராசி 9 பாதங்களும்‌ மிச்சிரபலனாக தடந்துவரும்‌. குடும்பாபி - 

விருத்தியில்‌ பணவருமானங்கள்‌ கண்யமாக வந்து கொண்டிருக்கும்‌. 
சரீரத்தில்‌ பித்தத்தால்‌ நலிவு வந்து குணமாகும்‌. சகோதரர்‌ சகோதரி 
களின்‌ செளக்கியம்‌ நன்றாக இருந்து வரும்‌. வித்துவத்துவம்‌ கலைத்‌ 
துறையில்‌ இராஜாங்க புகழ்‌ உண்டாகும்‌. கால்நடை வாகனங்களில்‌ 
17௨ முதல்‌ சிலாக்கிய பலன்‌ ஏற்படும்‌. தாரபுத்திரர்கள்‌ செளக்கிய 
மாக இருந்துவருவார்கள்‌. ஆனிமி” 22௨ 10 நாழிகை 16 வினாடி. 
முதல்‌ 26௨ 19 நாழிகை 89 வினாடி வரையில்‌ சந்திராஷ்‌ டமம்‌. 
புதன்‌ விழாழன்‌ சுபமாகும்‌. 


3. மிதுனம்‌ - மிருகசீர்ஷம்‌. - திருவாதிரை - புனர்பூசம்‌ 3 
(கா. கி. -கு. ௧. ௩. ச்சா. - கே. கோ. ஹ. ) 

மிதுனராசி 9 பாதங்களும்‌ மிச்சிரபலனாகநடந்துவரும்‌. குடும்பாபி, ' 

விருத்தியில்‌ பண வருமானங்கள்‌ மதிப்பாக வந்துகொண்டிருக்கும்‌, 


305 


சகோதரர்‌ புத்திரர்‌ இவர்களின்‌ சுபத்திற்குச்‌ செலவும்‌ ஏற்படும்‌. விக்‌ 
தியா வியாபாராதி கலைத்துறைகளில்‌ 8௨ முதல்‌ பிரபல ஸ்திதியை 
உண்டுபண்ணும்‌. பூமி பிராப்தியில்‌ பெரும்‌ முதல்‌ முடங்கும்‌. 
தாம்பத்திய வாழ்க்கை சுமுகமாக நடந்துவரும்‌. ஆனிமீ” 28௨ 
19 நாழிகை 89 வினாடி முதல்‌ 28௨ 26 நாழிகை 11 வினாடிவரையில்‌ 
சந்திராஷ்டமம்‌. ஞாயிறு திங்கள்‌ சுபமாகும்‌. 


4. கடகம்‌ டீ புனர்பூசம்‌ 1 - பூசம்‌ - ஆயில்யம்‌. 
(ஹி. - ஹு. ஹே. ஹோ. ட. -டி. டு. டே.டோ. } 


கடகராசி 9 பாதங்களும்‌ மிச்சிரபலனாக நடக்கும்‌. குடும்பாபி 
விருத்தியில்‌ பண வருமானங்கள்‌ மேலும்‌ மேலும்‌ வந்துகொண்டிருக்‌ 
கும்‌. நவீன வஸ்துக்கள்‌ வாங்‌ குதல்‌ ஆகும்‌ பிதா அம்மான்‌ களுக்குக்‌ 
கடமையாற்றும்‌ நிலைமையாகும்‌. பொது நலத்திற்குக்‌ கெளரவச்‌ செல 
வும்‌ ஆகிக்‌ கொண்டிருக்கும்‌. இராசிக்கு கண்‌ உறுப்பில்‌ எரிச்சல்‌ வலி 
வந்து உடன்‌ குணமாகும்‌. தார செளக்கியம்‌ புத்திரர்‌ செளக்கியம்‌ 
நன்றாக இருந்துவரும்‌. ஆனிமீ” 28௨ 26 நாழிகை 11 வினாடி முதல்‌ 
80௨ 382 நாழிகை 18 வினாடி வரையில்‌ சந்திராஷ்டமம்‌. செவ்வாய்‌ 
புதன்‌ சுபமாகும்‌. 


5. சிம்மம்‌ :- மகம்‌ - பூரம்‌ - உத்திரம்‌ 3 
(ம. மி. மு. மே. - மோ. ட. டி. டு. - டே.) 


சிம்மராசி 9 பாதங்களும்‌ நற்பலன்‌ தரும்‌. குடும்பாபி விருத்தியில்‌ 
பண வருமானங்கள்‌ இராஜகண்யமாக வந்துகொண்டிருக்கும்‌. 
சகோதர சகோதரிகளின்‌ செளக்கியம்‌ நன்றாக இருந்துவரும்‌. வாகன 
சுகம்‌ திருப்தியளிக்கும்‌. 17 உக்குமேல்‌ புத்திரபிராப்தி ஒன்று ஏற்படு 
தல்‌ ஆகும்‌. தாம்பத்திய வாழ்வில்‌ சுமுகம்‌ நிலவும்‌. ஆனிமீ” 30௨ 
அ2 நாழிகை 18 வினாடிமுதல்‌ 82௨ 87 நாழிகை 48 வினாடிவரையில்‌- 
சந்திராஷ்டமம்‌. புதன்‌ வியாழன்‌ சுபமாகும்‌. 


6. கன்னி - உத்திரம்‌ 3 - ஹஸ்தம்‌ - சித்திரை 1 
(டோ. ப. பி. -பு.ஷ. ண. ட. - பே, போ. _) 


கன்னியாராசி 9 பாதங்களும்‌ ௬பபலனாகநடந்துவகும்‌. குடும்பாபி 
விருத்தியில்‌ பண வருமானங்கள்‌ வந்துகொண்டிருக்கும்‌. சகோதர 
ருக்கு ஸ்திரிமூலிய நன்மைகளை ஏற்படுத்தும்‌, நூதன வாகன பிராப்‌ 
தியை யளிக்கும்‌; புத்திரர்‌ பெளத்திரர்களுக்கு மேன்மை ஸ்திதி 
ஏற்படும்‌. தாம்பத்திய வாழ்க்கை தெய்வபக்தியாக நடந்துவரும்‌. 
இீவனோபாய விஷயங்களில்‌ இராஜாங்கநன்மைகளை ஏற்படுத்திவரும்‌ 
ஆனிம்‌” 5௨ 19 நாழிகை 81 வினாடி முதல்‌ 7௨ 81 நாழிகை 95 
வினாடி வரையில்‌ சந்திராஷ்டமம்‌. வெள்ளி சனி சுபமாகும்‌. . 


307 


1... துலாம்‌ - சித்திரை  - சுவாதி - விசாகம்‌ 3 
்‌ (ர. ரி. - ௬. ரே. ரோ. தா. - தி. து. தே.) 


துலாராசி 9 பாதங்களும்‌ மிச்சிரபலனாக நட ந்துவரும்‌. குடும்பாபி. 
விருத்தியில்‌ பண வருமானங்கள்‌ ஏற்பட்டுக்‌ கொண்டிருக்கும்‌. இரா 
சிக்கு ஓர்‌ விபத்து வந்து தப்பும்‌. பிதாவிற்குச்‌ சிரோபாதைபோன்ற. 
உஷ்ண நலிவு ஏற்பட்டுக்‌ குணமாகும்‌. வித்தியாவியாபாராதி கலைத்‌ 
துறைகளில்‌ 8உமுதல்‌ முன்னேற்ற ஸ்திதியாகும்‌. தாரபுத்திரர்களின்‌ 
செளக்கியம்‌ தன்றாக இருந்துவரும்‌. ஆனிமீ" 7௨ 81 நாழிகை 
85 வினாடி முதல்‌ 9௨ 49 நாழிகை 15 வினாடி வரையில்‌ சந்திராஷ்‌ 
டமம்‌, ஞாயிறு திங்கள்‌ சுபமாகும்‌. 


8. விருச்சிகம்‌ :-- விசாகம்‌ 1 - அனுஷம்‌ - கேட்டை. 
(தோ. - ந, நி.நு.நே.-நோ.ய.யி. யு.) 


விருச்சிகராசி 9 பாதங்களும்‌ மிச்சிரபலனாக நடந்துவரும்‌. குடும்‌ 
பாபிவிகுத்தியில்‌ தன வருமானங்கள்‌ மதிப்பாக வந்துகொண்டிருக்‌ 
கும்‌. சகோதரர்கள்‌ மாறுதல்‌ பான்மையிலிருப்பதும்‌ சொத்து தகராறு 
கள்‌ ஏற்படுவதும்‌ காணும்‌. வித்தியா வியாபாராதி கலைத்துறைகளில்‌ 
பிரசித்தமாக இருந்துவரும்‌. உத்தியோகத்துறையில்‌ மறைமுக எதிர்ப்‌ 
பாளர்கள்‌ இருந்துவருவர்‌ தார புத்திரர்களின்‌ செளக்கியம்‌ நன்றாக 
இருந்துவகும்‌, ஆனிமீ 49 நாழிகை 15 வினாடி முதல்‌ 12௨ 12 
நாழிகை 58 வினாடி வரையில்‌ சந்திராஷ்டமம்‌. செவ்வாய்‌ புதன்‌ : 
சுபமாகும்‌. 


9. தனுசு மூலம்‌ | பூராடம்‌ - உத்திராடம்‌ 3 
(யே. யோ. பா.பி.- புத. ப. ட. - பே.) 


தனுர்ராசி 9 பாதங்களும்‌ மிச்சிரபலனாக நடக்கும்‌. குடும்பாபி 
விருத்தியில்‌ பண வருமானம்‌ ஓரளவிற்கு வந்துகொண்டிருக்கும்‌: 
சகோதரர்‌ பந்து அம்மான்களின்‌ ஒற்றுமைஅனுசரணைகள்‌ பலம்தரும்‌ , 
பிதாவின்‌ உடல்‌ நலம்‌ பாதித்து உடன்‌ குணமாகும்‌. 8உ முதல்‌ 
வித்தியாவியாபாராதி கலைத்துறைகளில்‌ நற்பலன்‌ தரும்‌. புத்திரனுக்குச்‌ 
செளக்கிய பலன்‌. தரும்‌. மனைவிக்குச்‌ சாதாரணமாக ஏற்படுகிற சிரோ 
பாதை போன்ற நலிவுகள்‌ உடனுக்குடன்‌ குணமாகும்‌. ஆனிம்‌” 
12௨ 12 நாழிகை 58 வினாடி முதல்‌ 14௨. 41 நாழிகை 58 வினாடி 
வரையில்‌ சத்திராஷ்டமம்‌. வெள்ளி சனி சுபமாகும்‌. 


19. மகரம்‌ உத்திராடம்‌ 5 - திருவோணம்‌ - அவிட்டம்‌ 3 
(போ. ஜ.ஜி.-கி.கு.கே.கோ. -கா. கி.) 


மகரராசி 9 பாதங்களும்‌ ௬ப பலன்‌ தரும்‌. குடும்பாபி விருத தியில்‌ 
நாளுக்குநாள்‌ முன்னேற்றம்காணும்‌, தல்லவிதமாகப்‌ பண வகுமா 


308 


னங்களை ஏற்படுத்தி வரும்‌. போஜனாதி செளகரியங்கள்‌ திருப்தியளிக்‌ 
கும்‌. சகோதரர்களிள்‌ செளக்கியம்‌ நன்றாக இருந்துவரும்‌. வித்தியா 
வியாபாரம்‌ கலைத்துறைகளில்‌ நன்மதிப்பு தரும்‌. 17உக்குமேல்‌.புத்திர 
பாக்கியம்‌ ஒன்று ஏற்படுதல்‌ ஆகும்‌. தாம்பத்திய வாழ்வில்‌ சுமுகம்‌ 
நிலவும்‌. ஆனிமீ' 14௨ 41 நாழிகை -7 வினாடி முதல்‌. 17௨ 10 
நாழிகை 15 வினாடி வரையில்‌ சந்திராஷ்டமமம்‌. ஞாயிறு திங்கள்‌ 
சுபமாகும்‌. 


11. கும்பம்‌ அவிட்டம்‌ 4 - சதயம்‌ - பூரட்டாதி 3 
(கு, கே. - கோ. ஸ. ஸி. ஸு. - ஸே. ஸோ. தா.) 


கும்பராசி 9 பாதங்களும்‌ மிச்சிர பலனாக நடந்துவரும்‌. குடும்பாபி 
விருத்தியில்‌ பணச்செலாவணியில்‌ 8௨ முதல்‌ திருப்திகரமான 
நிலைமையை ஏற்படுத்தும்‌. சகோதரர்‌ நலம்‌ சாதாரணமாக இருந்து 
வரும்‌. பூர்வசொத்து பிராப்தியில்‌ சிக்கல்‌ வந்து சரிபடும்‌. ஞாயிற்றுக்‌ 
கிழமை சூரியார்ச்சனை செய்ய அலைச்சல்‌ ஆஜீர்ணம்‌ போன்றவை 
நீங்கும்‌. தாரபுத்திரர்களுக்குச்‌ செளக்கியம்‌ தரும்‌. ஆனிமீ” 17௨ 
10 நாழிகை 15 வினாடி முதல்‌ 19௨ 86 நாழிகை 4 வினாடி வரையில்‌ 
சந்திராஷ்டமம்‌. புதன்‌ வியாழன்‌ சுபமாகும்‌; 


12. மீனம்‌ - பூரட்டாதி 1 - உத்திரட்டாதி - ரேவதி. 
(தி.-து.ஸ. ச. த. - தே. தோ. ௪. சி.) 


மீனராசி 9 பாதங்களும்‌ நற்பலன்‌ தரும்‌. குடும்பாபிவிருத்தியில்‌ 
போதிய பண வருமானங்கள்‌ வந்துகொண்டிருக்கும்‌. போஜனாதி 
செளகரியங்கள்‌ திருப்திகரமாக இருந்துவரும்‌, சகோதரர்கள்‌ செளக்கிய 
மேன்மையில்‌ இருந்து வருவர்‌. வித்தியா வியாபாராதிகளில்‌ அரசாங்க 
அனுகூலங்கள்‌ ஏற்படும்‌.  புத்திரனுக்கு முன்னேற்ற நிலைமையை 
ஏற்படுத்தும்‌. மனைவிநலம்‌ சாதாரணமாக இருந்துவரும்‌. ஆனிமீ” 
19௨. 86 நாழிகை 4 வினாடி முதல்‌ 22௨. 4 நாழிகை 22 வினாடி வரை 
யில்‌ சந்திராஷ்டமம்‌. வெள்ளி சனி சுப்மாகும்‌, 


அன்னம்பாலிப்பு 


தருமையாதீனஸ்தாபகர்‌ ஸ்ரீ குருஞானசம்பந்தர்‌ குருபூஜைத்‌ 
திருநாள்‌ 17-579 வியாழக்கிழமையன்று சிதம்பரம்‌, திருவாரூர்‌, 
திருநெல்வேலி, மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர்‌,; சிவசைலம்‌. இராமேசுவரம்‌, 
திருக்கேதாரம்‌, காசி ஆகிய தலங்களில்‌ ஏழைகட்கு அன்னம்பாலிப்பு 
நடைபெற்றது. ஆங்காங்கும்‌ அசிலுன்ஸ்கண்டு சமயவிரிவுரை 
களும்‌ நிகழ்த்துவிக்கப்பெற்றன. 


) வெள்ளி, ஷடசீதி புண்யகாலம்‌ மிதுனரவி 16-48 திருக 
யாறு மாதப்பிறப்பு தீர்த்தம்‌. 
176-79 ஞாயிறு, காளாஷ்டமி. 
்‌ 21-68-79 வியாழன்‌, தருமபுரம்‌ சண்முகர்‌ கிருத்திகை அபிஷே 
்‌ கிருத்திகை விரதம்‌. 
. 89679 வெள்ளி, வேளூர்‌ மண்டலாபிஷேகக்‌ கிருத்திகை மிர 
4. தோஷம்‌, மாதசிவராத்திரி, சிதம்பரம்‌, ஆவுடையார்கோவில்‌ 
ஆனித்திருமஞ்சன உத்ஸவாரம்பம்‌, ட்‌ 
0286-79 சனி, போதாயன அமாவாசை 
24-679 ஞாயிறு, அமாவாசை, 
286-79 வியாழன்‌, 19 ஆவது. சரண்ர் ஸ்ரீலஸ்ரீ மால 
வாசக தேசிக பரமாசாரிய சுவாமிகள்‌ குருபூஜை, 28 ௮ 


209-௨௨9 
90—6-—79 
1-7 19 ்‌ 
மாயூரம்‌ - ம ரளவார்ககளில்‌ ஸ்ரீ வதான்யேசுவர சுவா! 
சும்வத்ஸராபிஷேகம்‌. 58 ஆவது குருமகாசந்நிதானம்‌ ஸ்ரீல 
பகல பரமாசாரிய சுவாமிகள்‌ குருபூஜை: 1 
ர 2: 
ரதம்‌ 
97-79 திங்கள்‌, ன்‌ மிற்த வண்‌. மாதழததகள ம இ ம்‌. 
சாத்துதல்‌, காரைக்கால்‌ மாங்கனி உற்சவம்‌. யஜாருபாகர்கதி 
10--7--79 செ i 
1279 புதன்‌, ' 


12—7—79 6 த 1 ம்‌, 
A திருக்குவளை ஸ்‌ பிரமபுரீசுவர சுவாமிக்கும்‌ சம்வத்ை 
'பிஷேகம்‌, சங்கடஹர சதுர்த்தி. ட்‌ 


15179 ஞாயிறு, மாயூரம்‌ காசிவிசுவநாதசுவாமி கோயில்‌ ஸ்ரீ காகி இ 
விசுவநாதசுவாமி சம்வத்ஸராபிஷேகம்‌. 

16-779 திங்கள்‌, கடகரவி 59-21. தக்ஷிணாயன புண்யகாலம்‌, | 
திருவையாறு தீர்த்தம்‌, சீகாழியில்‌ உச்சிக்காலத்தில்‌ புழு - 
காப்பு, திருக்கடவூர்‌ ஸ்ரீ காலசங்காரமூர்த்தி அபிஷேகம்‌, 5 
காளாஷ்டமி, ஏயர்கோன்‌ கலிக்காம நாயனார்‌ குருபூஜை. - 


ஆக்கப்‌ செஞ்சொற்‌ கொண்டல்‌, டாக்டர்‌. திரு. சொ. பக 
சிங்காரவேலன்‌ எம்‌, ஏ., துணைத்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, அ. வ. ௮. - 


கல்லூரி, மாயூரம்‌. ஞானவேல்‌ பதிப்பகம்‌, 2, மாயூரநாதர்‌ சந்நிதித்‌ 
தெரு. விலை ரூபா. 2-00. 


“புதுமைக்‌ குறள்‌ '* என்னும்‌ இந்நூல்‌, திருவள்ளுவரது திருக்‌ 
 குறளோடு பல வகையில்‌ ஒப்புமைபெறச்செய்யப்பட்டது என்பது 
_ பெயரிலிருந்தே நன்கு விளங்குவதாகும்‌. புதுமை; இதன்‌ தோற்றக்‌ 

காலம்பற்றியே முற்றப்பொருந்துகிறது. பிற வகையில்‌ இது பழமை 
.. யையும்‌ உடையதே. 
திருக்குறளோடு ஒப்பச்‌ செய்தலைக்‌ கருதினமையால்‌, யாப்பு 
வகை, அதிகார அமைப்பு, அவற்றில்‌. உள்ள பாட்டுக்களின்‌ எண்‌ 
ணிக்கை இவற்றைப்பற்றிய சில வரையறைகளை இதன்‌ ஆசிரியர்‌ 
தாமே வகுத்துக்கொண்டு, அவ்வரையறைகட்கு க பப்‌ இந்நூலை 
. ஆக்கியுள்ளார்‌. 
பழமைக்‌ குறளாகிய திருவள்ளுவர்‌ குறள்‌, தொன்னூல்களின்‌ 
துணிபையும்‌, தொல்லாசிரியரது மரபினையும்‌ ஆடிநிழலின்‌ அறியக்‌ 
_ காட்டுவது, அதுபோல இப்புதுமைக்‌ குறளின்‌ பொருள்‌ நிலையைச்‌ 
சுருங்கக்‌ கூறின்‌ இன்றைய இந்தியநாட்டின்‌ அரசியல்‌ நிலையையும்‌; 


சில கவர்ச்சிக்குரல்‌ ஓசைகளையும்‌ அதியித்து நிற்கின்றது என்று 
கூறிவிடலாம்‌. 


இன்றைய இந்தியநாட்டின்‌ நிலைக்கு இப்புதுமைக்‌ குறள்‌ 
உண்மையில்‌ புதுமைக்‌. குறளாகவே வீளங்கிப்‌ பலர்க்கு மகிழ்வை 
ஊட்டுவதாகும்‌. புதுமையாய்த்‌ தோன்றுவன காலப்‌ போக்கில்‌ 
.... பழமையாய்‌ விடுதலும்‌ இயல்பாதலின்‌, இட்புதுமைக்‌ குறளும்‌ பின்‌ 
கருகாலத்தில்‌ பழமையாகலாம்‌. 
மரக்கறி உணவின்‌ மாண்பினை இன்றைய அரசே நாக்கல்‌ 
ரூதல்‌ அருமை, மூலநூல்‌ பயிலல்‌, கல்விநிலைய ஆட்சியர்‌, பத்திரிகை 
அறம்‌ போன்றவை இக்காலத்தில்‌ புதியனவாக வேண்டப்படும்‌ 
அறிவுரைகள்‌. அவற்றை இப்புதுமைக்‌ குறள்‌ நன்கு உரைக்கின்றது. 
இதன்‌ பதிப்புமுறையும்‌, அழகும்‌ அணிந்துரையிலும்‌ பாராட்டப்‌ 
பட்டுள்ளன. எனினும்‌, பிழைதிருத்தப்‌ பகுதியும்‌ இடம்பெற்றுள்ளது. 
.... இக்காலப்‌. பதிப்புக்களில்‌ இன்றியமையாது கொள்ளப்படும்‌ . பாட்டு 
-. அகர வரிசை இதில்‌ காணப்படவில்லை. 
பொதுவாக இக்காலத்திலும்‌ இதுபோன்ற. பெருநூலை இயற்ற 
வல்லுநர்‌ உளர்‌ என்பதற்கு இஃது ஒரு சான்றாய்‌ இருப்பதுடன்‌, 
இக்கால மக்கட்கு ஏற்றதோர்‌ அறிவு நூலாகவும்‌ இது திகழ்வதாகும்‌. 
தணையாசிரியர்‌. 


| Prlated & Pubilahed by y V. Ramaiah Pilla! 


